நெருப்பாற்றினுள்‌ ஒர்‌ 
உள்நீச்சல்‌ 


கவிஞர்‌ அமுதாராம்‌ 


munaivarmaniganesan@gmail.co 


www.kaniyam.com 2  FreeTamilEbooks.com 


மின்னூல்‌ வெளியீடு : 
http://FreeTamilEbooks.com 


உரிமை - CC-BY-SA கிரியேடிவ்‌ காமென்ஸ்‌. 


எல்லாரும்‌ படிக்கலாம்‌, பகிரலாம்‌. 


பதிவிறக்கம்‌ செய்ய - hitp://FreeTamilEbooks. 
com/ebooks/neruppatrinul_oor_ullneechal 


அட்டைப்படம்‌ - லெனின்‌ குருசாமி - 


guruleninn@gmail.com 


மின்னூலாக்கம்‌ - ஜஸ்வர்யா லெனின்‌ - 


aishushanmugamos@gmail.com 


www.kaniyam.com 3  FreeTamilEbooks.com 


கணியம்‌ அறக்கட்டளை 
(kaniyam.com/foundation) 


This Book was produced using LaTeX + 
Pandoc 


மின்னூல்‌ வெளியீடு 


மின்னூல்‌ வெளியீட்டாளர்‌: htp://freetamilebook 
s.com 

அட்டைப்படம்‌: லெனின்‌ குருசாமி - ஏபாப- 
leninnegmail.com 

மின்னூலாக்கம்‌: ஐஸ்வர்யா லெனின்‌ - 
aishushanmugamO9egmail.com 

மின்னூலாக்க செயற்திட்டம்‌: கணியம்‌ 


அறக்கட்டளை - kaniyam.com/foundation 


Ebook Publication 


Ebook Publisher: http: //freetamilebooks.com 

Cover Image: Lenin  Gurusamy -  guru- 
leninne@gmail.com 

Ebook Creation: lswarya Lenin - aishushan- 
mugam09egmail.com 

Ebook Project: Kaniyam Foundation - 


kaniyam.com/foundation 


www.kaniyam.com 6  FreeTamilEbooks.com 


பொருளடக்கம்‌ 


நர வம்‌ ஒம்‌ ரல்‌ கத்லி கடலி 10 

உங்களுடன்‌ கொஞ்சம்‌... . ....... 11 
1. நெருப்பாற்றை நீந்திக்‌ கடப்போம்‌! . . . 13 
2. விழித்தெழு தமிழா! விழித்தெழு! . . . 16 
3. உழைக்கும்‌ மனுஷி . . . . ட... 18 
41 குரு தட்சணை ௨.4 வவ 21 
5. எங்கே போனாய்‌ எம்‌ இறைவா? . . .. 24 
6. ஊரடங்கு வேளையிலே... . ....... 27 
க அவுல்‌ வல்லன்‌ லம்‌ ல்‌ இல்ல்‌ சல்லி 30 
8. உங்கள்‌ தொடர்பெல்லைக்கு அப்பால்‌ 

எங்கள்‌ உலகம்‌! . . . . டட... 33 
9. அல்லாஹ்‌ அக்பர்‌ போட்ட பிள்ளையார்‌ 

இம க ஜல ல்குன்ண்க படிம றன்துஸ் வல்‌ 38 
10.நரக வாழ்க்கை முடியுமா? . ....... 43 
11.வெல்ல முடியாதது ஒன்று உலகினில்‌ 

உண்போர்‌ 4: உ 2 லம ம்‌ கட்டல்‌ உரக ல்‌ மே 46 
12.பல்லக்கிற்கு நீயேபாடைகட்டு! . . . . 52 


7 


14.கம்பத்தில்‌ கதறும்‌ கொடி! . . ...... 60 
15. அணைகள்‌ உ * வல்‌ வட சி.ஒ வ 66 
16.வானுயர்ந்த மண்ணில்‌ புதையுண்டு 
கிடக்கும்‌ பேரோலம்‌! .......... 70 
17. அறாம் விரல்‌: ௮ வணங்‌ ஸ்வ கிட டடத 76 
ந்தம்‌ 4 தாரம்‌ எழ வித்‌ ப்ட்‌ வ னில்‌ தட்டு 80 
19.அன்புள்ள அம்மாவுக்கு... . ....... 82 
20.மரணக்குழி 2.0 . . 87 
21.தாயின்றி வேறுண்டோ?... . . 90 
22.எல்லா புகழும்‌ புளுகருக்கே! ...... 2 


23.என்‌ நினைப்பில்‌ மண்ணையள்ளிப்‌ 


24.வெறுப்பு அரசியலை வீழ்த்துவோம்‌! . . 100 


25.எங்களிடம்‌ இவை மட்டுமே 
இருக்கின்றன!... . ............. 104 

26.எனக்காக யாரும்‌ பேசவில்லை! . . . . 109 

27.களம்‌ நோக்கி நாங்கள்‌! . . ....... 113 


www.kaniyam.com 8  FreeTamilEbooks.com 


29.கேள்விக்கு என்ன பதில்‌?. . ...... 120 
30.கொண்டாட்ட கூச்சலில்‌ காதுகளைத்‌ 
தொலைத்துவிடாதீர்கள்‌! . . . . . .. 121 
31.நீங்கள்‌ கற்றது இதுதானா? . . . . ... 126 
32.பூட்டப்பட வேண்டியவை ........ 130 
33.வளைந்த செங்கோல்‌ .......... 122 
34.அடி கள்ளி! . . .....;.........; 134 
கணியம்‌ அறக்கட்டளை . . . . . . .. 135 


www.kaniyam.com 9  FreeTamilEbooks.com 


நூல்‌ விவரம்‌ 


நூலின்‌ பெயர்‌ : நெருப்பாற்றினுள்‌ ஓர்‌ 
உள்நீச்சல்‌ 
ஆசிரியர்‌ பெயர்‌ : அமுதாராம்‌ 
வகைமை : கவிதைத்‌ தொகுப்பு 
பக்கங்கள்‌ : 82 
வெளியீடு : தமிழருவி வெளியீடு, மன்னார்குடி, 
614001 
தொடர்புக்கு : 7010303298 
விலை : ₹ 100/- 
முதல்‌ பதிப்பு. : ஏப்ரல்‌ 2024 


www.kaniyam.com 10 FreeTamilEbooks.com 


உங்களுடன்‌ கொஞ்சம்‌.... 


சகோதர சகோதரிகளே! 
வணங்கி மகிழ்கிறேன்‌. 
மீண்டும்‌ 
ன கு என்‌ கவிதை முகத்துடன்‌ 

உங்கள்‌ 
முன்‌ இப்போது நான்‌. 
வாருங்கள்‌! 
சூடாக ஆவி பறக்கும்‌ 
ஒரு கோப்பைத்‌ தேநீரைப்‌ 
பருகிக்‌ கொண்டே 
நான்‌ 
உங்களுக்காகப்‌ 
படைத்து வைத்திருக்கும்‌ 
கவிதைகளையும்‌ 
கொஞ்சம்‌ 
கொறித்துச்‌ 
சுவையுங்கள்‌! 


www.kaniyam.com 11 FreeTamilEbooks.com 


தோழமையுடன்‌... 
அமுதாராம்‌ 


www.kaniyam.com 12 FreeTamilEbooks.com 


1. நெருப்பாற்றை நீந்திக்‌ 


கடப்போம்‌ ! 

குணமாக எடுத்துச்‌ 
சொல்லுங்கள்‌! 

குற்றவாளிகள்‌ போல்‌ 
வையாதீர்கள்‌! 

எங்களுக்கும்‌ கற்றுக்‌ 
கொடுங்கள்‌! 

கொடுங்சொல்லால்‌ 
காயப்படுத்தாதீர்கள்‌! 

பக்குவமாகச்‌ சொல்லித்‌ 
தாருங்கள்‌! 

பழிச்சொல்லால்‌ 
அடிக்காதீர்கள்‌! 

உரிமைக்கான குரலை 
ஆதரிக்க முன்வாருங்கள்‌! 


ஊதியத்திற்கான கூக்குரல்‌ 
என அந்நியப்படுத்திப்‌ பார்க்காதீர்கள்‌! 

நியாயத்தை உள்ளுணர்ந்து 
பேசுங்கள்‌! 


www.kaniyam.com 13 FreeTamilEbooks.com 


தூற்றாதீர்கள்‌! 


கூட்டம்‌ 


போகும்‌! 


பேரினம்‌! 


போராட்டத்தில்‌ 


இதே 


தோழனே! 


அநியாயம்‌ என்று பிதற்றித்‌ 


ஆகப்‌ பெரியவன்‌ 
ஆசிரியன்‌ என்னும்‌ சமூகம்‌ 
முன்னோக்கிச்‌ செல்கிறது... 


அற்பன்‌ எனக்‌ கூச்சலிடும்‌ 
பின்னோக்கி அல்லவா 


தம்‌ தவறுகளைக்‌ கடந்து 
மீண்டு வரும்‌ எம்‌ ஆசிரியப்‌ 


மீண்டுமொரு உரிமைக்கான 
நிச்சயம்‌ தோள்கொடுக்கும்‌ 


நம்‌ பொதுஜனம்‌! 
துவண்டு கிடக்கும்‌ எனதருமை 


இது - தோல்வியல்ல 


www.kaniyam.com 14 FreeTamilEbooks.com 


வெற்றிகரமான தற்காலிக 
பின்னடைவே! 

நீந்திக்‌ கடப்போம்‌ இந்த 
நெருப்பாற்றை! 


நீ வெல்லும்‌ தூரம்‌ 
வெகுதொலைவிலில்லை! 

அதுநாள்‌ வரை 

நெருப்பாற்றினுள்‌ 

நாம்‌ உள்நீச்சல்‌ அடித்துக்‌ 
கொண்டிருப்போம்‌! 


www.kaniyam.com 15 FreeTamilEbooks.com 


2. விழித்தெழு தமிழா! 


விழித்தெழு ! 

கண்முன்‌ காணும்‌ 
அநியாயங்களை 

விழிகள்‌ மூடிக்‌ கடந்து 
போகாமல்‌ 

உனக்குள்‌ ரெளத்திரம்‌ பழகி 

அகிம்சை ஆயுதம்‌ தரி! 

உன்னைச்‌ சுற்றிப்‌ பற்றிப்‌ 
படரும்‌ 

நச்சு சாதி வேரில்‌ 

அறிவுக்‌ கோடரியை ஓங்கிப்‌ 
போடு! 

சக மனிதரைக்‌ கொல்லும்‌ 

தீங்கு விளைவிக்கும்‌ 
மதவெறியினை 


மானுட மண்வெட்டி கொண்டு 


ஆழப்புதை! 


www.kaniyam.com 16 FreeTamilEbooks.com 


சாமானியனை நசுக்கும்‌ 

திறந்தவெளிச்‌ சந்தைப்‌ 
பொருளாதாரத்தை 

சுதேசியெனும்‌ 
கூர்கடப்பாறையால்‌ 

தகர்த்தெறி! 

நாட்டின்‌ வளங்களையெல்லாம்‌ 


பெருவணிக முதலாளிகளின்‌ 


நல்வாழ்விற்காகவே 

சுரண்டிக்‌ கொழுக்கும்‌ 

சூழ்ச்சி அரசியலுக்குத்‌ 

ஒருவிரல்‌ புரட்சியால்‌ 

தாமதிக்காமல்‌ பழுக்க சூடு 
வை! 

இனி  -வீட்டுக்கொரு மரம்‌ 
மட்டுமல்ல... 

மனிதமும்‌ வளர்ப்போமென 

நெஞ்சுறுதி கொள்‌ எனதருமை 
தோழனே! 


www.kaniyam.com 17 FreeTamilEbooks.com 


3. உழைக்கும்‌ மனுஷி 


அதிகாலையில்‌ 


முதல்‌ ஆளாக எழுந்து 

வாசல்‌ பெருக்கிக்‌ கோலம்‌ 
வரைந்து 

அலைந்து திரிந்து தண்ணீர்‌ 
சேகரித்து 


குவிந்த பாத்திரங்கள்‌ 
அழுக்குப்‌ போக்கி 


வேகும்‌ உயிரை நீரில்‌ 
அமிழ்த்தி 

அழுது அடம்பிடிக்கும்‌ 

குழந்தைகளைக்‌ குளிப்பாட்டி 

அரக்கப்பரக்க ஓடியாடி 

சமையல்‌ முடித்து 


_ அலும்புப்‌ பிடித்த 
பிள்ளைகளுக்கு 


ஊட்டிவிட்டு 


www.kaniyam.com 18 FreeTamilEbooks.com 


கணவருக்கும்‌ சேர்த்து 
சாப்பாடு கட்டி 

கன்னம்‌ சிவக்க பரிமாறியதில்‌ 
திட்டுவாங்கி 

பற்றியெரியும்‌ வயிற்றில்‌ 

பசியைக்கொட்டி 


விரைந்தோடும்‌ 
நடையோட்டத்தில்‌ 


நேரம்‌ சுருக்கி 

அலுவலகக்‌ கதவை 
அச்சத்துடன்‌ திறந்து 

பூனையாய்‌ உட்புகும்‌ அதிகார 
அறையானது 

கழுத்தைநெரித்து 

மன்னித்து வெளியில்‌ தள்ள 

தாகம்‌ தீரத்தீர வழிந்தோடும்‌ 

சுடுகண்ணீரை 

வாரிப்‌ பருகும்‌ காலம்‌ கடிந்து 

வேர்வையுடன்‌ வழியும்‌ 


எச்சில்பார்வைகளைக்‌ கழுவி 


www.kaniyam.com 19 FreeTamilEbooks.com 


படுக்கையில்‌ களைத்து 
கண்கள்‌ சொருகினால்‌ 


குடலைக்‌ குமட்டும்‌ பிராந்தி 
நெடிகளோடு 


உடலை உணவாய்‌ உயிருடன்‌ 
குதறும்‌ 
தாலி கட்டிய மிருகம்‌ அவளை! 


www.kaniyam.com 20 FreeTamilEbooks.com 


4. குரு தட்சணை 


நான்‌ யாருக்கு வாழ்த்துச்‌ 


சொல்ல?... 
கடைநிலையில்‌ தள்ளப்பட்ட 
இடைநிலை ஆசிரியச்‌ 
சகோதரனுக்கா? 
உபரி என்று உதறி 
அங்கன்வாடிக்குப்‌ 
பணியிறக்கம்‌ செய்யப்பட்ட 
நடைபிண சகோதரிக்கா? 
நாள்தோறும்‌ நிம்மதியிழக்கச்‌ 
செய்து 
நித்தமும்‌ புதுப்புது 
ஆணைகளிட்டுப்‌ 
பதற்ற நோய்த்தொற்றிப்‌ 
பீடித்தலையும்‌ 
அபலைகளுக்கா? 


பள்ளிகள்‌ இணைப்பால்‌ 


www.kaniyam.com 21 FreeTamilEbooks.com 


தலைமையாசிரியர்‌ தகுதிக்‌ 


குறைப்பால்‌ 

மன அழுத்தத்தில்‌ புழுங்கிச்‌ 
சாகும்‌ 

அப்பாவி மூத்த 
ஆசிரியர்களுக்கா? 

உரிமைக்காகக்‌ குரல்‌ 
கொடுத்து 

வீதிக்கு வந்த காரணத்தால்‌ 

சிறைக்குத்‌ தள்ளப்பட்ட 


கடமைச்‌ செயல்வீரர்களுக்கா? 
ஆயிரம்‌ இன்னல்களை 


ஆட்சியாளர்கள்‌ இழைத்து 
வரும்போதும்‌ 


மாணவர்‌ நலனே 
மகத்தான பணியென்று 
மாடாக உழைக்கும்‌ 
அப்பிராணிகளுக்கா? 
தொண்டை கிழிய ஈட்டும்‌ 
சொற்ப ஊதியத்தில்‌ 


www.kaniyam.com 22 FreeTamilEbooks.com 


வீட்டுக்கடன்‌ உள்ளிட்ட 
வட்டிக்குப்‌ போக 
ஈரத்துணிக்‌ கட்டிக்கொண்டு 


எஞ்சியதைப்‌ பள்ளியில்‌ 
கொட்டும்‌ 


பிழைக்கத்‌ தெரியாத 
ஏமாளிகளுக்கா? 


ஓய்வறியாமல்‌ ஓடோடி ஓடோடி 
தேய்ந்து 

இறுதிக்காலத்தில்‌ 

பெண்டாட்டிப்‌ பிள்ளைகளுடன்‌ 

பெருஞ்செலவு நோய்களுடன்‌ 

உயிர்ப்‌ பிழைக்க ஓய்வூதியமும்‌ 
இன்றித்‌ 

தவிக்கும்‌ 

அப்பாவிகளுக்கா? 


யாருக்கு நான்‌ வாழ்த்துச்‌ 
சொல்ல... 


www.kaniyam.com 23 FreeTamilEbooks.com 


5. எங்கே போனாய்‌ எம்‌ 
இறைவா? 


இறைவா! இறைவா! எங்கே 
சென்றாய்‌? 

இருகை கூப்பி கூவி 
அழைக்கிறோம்‌! வா. 


ஆட்கொல்லி நோய்க்கு 
அழிவதா மனித இனம்‌? 

கொரோனா கிருமிக்கு 
நாசமாகுவதா உயிர்க்‌ கோளம்‌? 

ஊரடங்கி இருக்கிறோம்‌ 
வீடடங்கித்‌ தவிக்கிறோம்‌ 


யாருமற்றுத்‌ தனிமையில்‌ 
நாதியற்று அழுகிறோம்‌ 

இறைவா! எங்கள்‌ இறைவா! நீ 
எங்கே சென்றாய்‌? 

தீட்டுப்பட்டு வாழும்‌ கொடுமை 
இப்போது புரிய வைத்தாய்‌! 

பிளவுபட்டு சுகித்த இன்பம்‌ 
இப்போது கசக்க செய்தாய்‌! 


www.kaniyam.com 24 FreeTamilEbooks.com 


மனிதம்‌ புதையுண்ட 
மண்ணுலகில்‌ 


மானுடத்தை மறுபடியும்‌ 
முளைக்க வைப்பாயா? 
பேராசை ஒழிந்த பூவுலகில்‌ 


புத்தம்புதியதொரு விடியலைப்‌ 
பிறக்கச்‌ செய்வாயா? 

இறைவா! எங்கள்‌ இறைவா! நீ 
எங்கே போனாய்‌? 


கர்ப்பிணிப்‌ பெண்களைக்‌ 
காத்திட வேண்டும்‌! 

குழந்தைகள்‌ முதியவர்கள்‌ 
பாதுகாத்திட வேண்டும்‌! 

அப்பாவி ஏழை எளியோர்‌ 
மகிழ்ந்திட வேண்டும்‌! 

அநாதைகள்‌ யாருமில்லா 


நிலை உருவாகிட வேண்டும்‌! 

சாதிமத மொழிஇன பேதங்கள்‌ 
ஒழிந்திட வேண்டும்‌! 

சுற்றுச்சூழல்‌ மாசில்லாமல்‌ 
இனிதாகிட வேண்டும்‌! 


www.kaniyam.com 25 FreeTamilEbooks.com 


தீங்கிழைக்கும்‌ தீநுண்மிகள்‌ 
அழிந்திட வேண்டும்‌! 

ஏங்கித்தவிக்கும்‌ பூமியில்‌ 
மனித உருவில்‌ 

நீயே எம்மை ஆள வேண்டும்‌! 

இறைவா! எங்கள்‌ இறைவா! 

நீ உடனே வருவாய்‌! 


மருத்துவராய்‌ செவிலியராய்‌ 
தூய்மைப்‌ பணியாளராய்‌ 


எம்மைக்‌ கொடும்‌ 
பேரிடரிலிருந்து மீட்பாய்‌! 


www.kaniyam.com 26 FreeTamilEbooks.com 


6. ஊரடங்கு வேளையிலே... 


ஊரடங்கு வேளையிலே 
நாங்கடங்கித்‌ தவிக்கிறோமே 


கொரோனா 
கொள்ளைநோயிக்‌ 


கொன்னுத்‌ தொலைக்குதே! 
....... கொத்துக்கொத்தா 

மனுசக்கூட்டம்‌ 

செத்து மடியுதே! 

கோவிலுல சாமியெலாம்‌ 

ரொம்பநாளாக்‌ காணலையே! 

வைத்தியரா தாதியரா 

தூய்மைப்‌ 
பணியாளராச்சுதோ! 

(ஊரடங்கு வேளையிலே) 

பொழப்புக்கு வழியில்ல 

சோத்துக்கு வக்குல்ல 

எரியாத அடுப்புக்குள்ள 


www.kaniyam.com 27 FreeTamilEbooks.com 


பசிப்பூனைக்‌ வசிக்குதே! 
எரியுற எங்கவயிறுகள 
பாத்துஅழுதுக்‌ கெடக்குதே! 
ஊருசனம்‌ அண்டாத 
சேரிக்குள்ள எம்மக்கா! 
கைக்கழுவிப்‌ போகாதீங்க 
என்நாட்டுமக்கா! 
(ஊரடங்கு வேளையிலே) 
காளியாத்தா மாரியாத்தா 
மேரியம்மா ஆண்டவரே 
கூப்பாடு போட்டாலும்‌ 
காத்தருள மாட்டீயளா? 
சும்மாடு கூடையிலே 
ஆக்கொல்லிக்‌ கிருமிகளா? 
அழுதழுது மடிஞ்சாலும்‌ 
நிமிந்து 
நாங்க எழுந்துருவோம்‌! 
வெள்ளாமை நித்தம்செஞ்சு 


www.kaniyam.com 28 FreeTamilEbooks.com 


குறுநோய்க்கும்‌ 
பொங்கவைப்போம்‌! 


(ஊரடங்கு வேளையிலே) 


www.kaniyam.com 29 FreeTamilEbooks.com 


7. ஆவல்‌ 


உன்‌ 
வீட்டு வாசலில்‌ மாக்கோலமாக 


வரவேற்பறையில்‌ அணையா 
விளக்காக 


வசிப்பறை முழுவதும்‌ 

அடுக்கி வைக்கப்பட்ட 

அலங்காரப்‌ பொருட்களாக 

ஒப்பனை அறையில்‌ சுருண்டு 
கிடக்கும்‌ உதிர்ந்தவையாக 

நாளும்‌ உலர்ந்து வாடிய 

நான்‌ சூடியவையாக 

படுக்கையறையில்‌ 

குரலற்றுக்‌ களைந்து கிடக்கும்‌ 

நிராசைகளாக 

அலமாரிகள்‌ முழுக்க 

மூச்சு முட்டும்‌ படவைகளாக 


தங்கம்‌ முதற்கொண்டு 


www.kaniyam.com 30 FreeTamilEbooks.com 


கண்ணாடி வளையல்‌ 


உள்ளிட்ட 
அணிகலன்கள்‌ 
இத்யாதிகளாக 
வழிபாட்டு அறையில்‌ 
... எல்லாவித கடவுள்‌ 
படங்களுடன்‌ 
புகையும்‌ நறுமணமாக 
சாப்பிடும்‌ மேசையின்‌ மேல்‌ 
ஆறிப்போன மிச்சம்‌ மீதிகளாக 
ஓய்வறையில்‌ ஒட்டிய 
சிறியதும்‌ பெரியதுமான 
பலவண்ண பொட்டுகளாக 
சமையலறை எங்கும்‌ 
அடுக்கியும்‌ இறைந்தும்‌ 
கிடக்கும்‌ 
பாத்திரம்‌ பண்டங்களாக 
கொல்லைப்புறத்தில்‌ 
குட்டிக்‌ குட்டித்‌ 


தொட்டிப்‌ பூச்செடிகளாக 


www.kaniyam.com 31  FreeTamilEbooks.com 


மொட்டை மாடியில்‌ 

அடித்துத்‌ துவைத்துக்‌ காயும்‌ 
அன்றாட துணிமணிகளாக 
கழுவும்‌ தொட்டிக்குள்‌ 
மலைபோல்‌ குவிந்து கிடக்கும்‌ 
எச்சில்‌ பாத்திரங்களாக 


பளிங்கு போல்‌ மின்னும்‌ 
தரையெங்கும்‌ 


படிந்து கிடக்கும்‌ தூசுகளாக... 
வீடு முழுதும்‌ நீக்கமற 
நிறைந்து கிடக்கும்‌ நான்‌... 
உன்‌ அழகான இதயத்தில்‌ 
எவ்வாறு இருக்கின்றேன்‌ 
என்‌ பிரியத்திற்குரிய 
சிடுமூஞ்சிக்‌ கணவா? 


www.kaniyam.com 32 FreeTamilEbooks.com 


8. உங்கள்‌ தொடர்பெல்லைக்கு 
அப்பால்‌ எங்கள்‌ உலகம்‌! 


உங்களால்‌ 

நாங்கள்‌ கடவுளாகவும்‌ 
துதிக்கப்படுகிறோம்‌ 
பல சமயங்களில்‌ 
அஃறிணைகளாகவும்‌ 
மிதிக்கப்படுகிறோம்‌ 
லாரிகள்‌ ஏறி சாகும்‌ 
ஆறுகளுக்கெல்லாம்‌ கூட 
எங்கள்‌ பெயர்‌ தாம்‌! 
இந்த தேசம்‌ கூட 
அழைக்கப்படுவது 

எம்‌ பெயரே! 
சடங்குகள்‌ 

பின்னிய வலைக்குள்‌ 
மூச்சு முட்டும்‌ 


www.kaniyam.com 33  FreeTamilEbooks.com 


எங்கள்‌ பிஞ்சு 

உயிர்‌! 

எந்தவோர்‌ 

அதிகாரமும்‌ இல்லாத 
இல்லத்தின்‌ பேரரசிகள்‌ 
நாங்கள்‌ 

குடும்ப விளக்கும்‌ 
நாங்களே! 

குத்து விளக்கும்‌ 
நாங்களே! 

குடியால்‌ மூழ்கும்‌ 
குடும்பத்தைக்‌ 

கரை சேர்க்கும்‌ 
துடுப்புகளும்‌ 
நாங்களே! 

ஓய்வறியா உழைப்பாளிகளும்‌ 
நாங்களே! 


ஆட்டுக்கறி என்றால்‌ 


www.kaniyam.com 34 FreeTamilEbooks.com 


எலும்பு 

கோழிக்கறி என்றால்‌ 
கழுத்து 

மீன்குழம்பு என்றால்‌ 
வால்‌ 

நண்டுக்‌ குழம்பில்‌ 
கால்‌ 

இப்படி 

மிச்சம்‌ மீதி 
தின்னும்‌ பிழைப்பு 
துணிக்கடைகளில்‌ 


நாங்கள்‌ தொலைந்து 
போகவோ 

நகைத்தாங்கிகளாய்‌ 

நாங்கள்‌ நடமாடவோ 

துளியும்‌ எங்களுக்கு 
விருப்பமில்லை! 

உங்கள்‌ 


இரவல்‌ மூளை 


www.kaniyam.com 35  FreeTamilEbooks.com 


இனி 

எமக்கு 

வேண்டவே வேண்டாம்‌! 
நீங்கள்‌ 

சொல்வதைச்‌ சொல்லும்‌ 
கிளிப்பேச்சு 

நாங்கள்‌ 

ஒப்பித்தது போதும்‌! 
உங்கள்‌ 

விருப்ப அசைவுகளுக்கேற்ப 
நாங்கள்‌ 

ஆடிக்‌ களைத்து விட்டோம்‌! 
தங்கக்‌ கூண்டில்‌ 
அடைத்து வைத்து 

எங்கள்‌ 

மகிழ்ச்சியைக்‌ காண 
விழையாதீர்கள்‌! 


எங்களுக்கேயான 


www.kaniyam.com 36 FreeTamilEbooks.com 


எங்களின்‌ விரிவானம்‌ 

உங்கள்‌ பூமிக்கு 

அப்பால்‌ தான்‌ 

இன்னமும்‌ 

ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது!... 


www.kaniyam.com 37 FreeTamilEbooks.com 


9. அல்லாஹ்‌ அக்பர்‌ போட்ட 
பிள்ளையார்‌ சுழி! 


மதவெறி பிடித்த 

ஓநாய்‌ கூட்டத்தின்‌ நடுவே 

ஹிஜாப்‌ அணிந்து 

பீடு நடையுடன்‌ கர்ஜித்த 

சிங்கப்பெண்‌! 

தாலிபான்களால்‌ 

மலாலாக்களும்‌ 

நூலிபான்களால்‌ 

பாத்திமா பீவிக்களும்‌ 

புஸ்கான்களும்‌ 

தாக்கப்படும்‌ தொடர்கதைக்கு 

முற்றுப்புள்ளி 
வைக்கப்போவது 

நம்மில்‌ யார்‌? 

மநுவின்‌ கோரப்பசிக்கு 


www.kaniyam.com 38 FreeTamilEbooks.com 


இரையாகிறது இந்தியா! 
சனாதன அரக்கன்‌ 
மானுடத்தை நன்கு 


புசித்துக்‌ 
கொண்டிருக்கின்றான்‌!... 


கோட்சேக்கள்‌ 


கோலாகலமாகக்‌ 
கொண்டாடப்படுகிறார்கள்‌. 


ராம நாமம்‌ 

உடன்பிறவா சகோதரர்களின்‌ 
குருதியில்‌ தீட்டப்படுகிறது... 
பிரமாண்ட சிலைகளின்‌ 
கட்டுமானத்தில்‌ வீணாகும்‌ 
ஏழை மக்களுக்கான 

பல பருக்கைகளும்‌ 

சில கனவுகளும்‌. 

மனிதகுல விரோதி 

நாஜி ஹிட்லரின்‌ 


வதை முகாம்களைப்‌ 


www.kaniyam.com 39 FreeTamilEbooks.com 


போலிருக்கின்றன 

நம்‌ எஞ்சிய வாழ்வு! 
வெறுப்பரசியலால்‌ 
அமோகமாக 

அறுவடை 

செய்யப்‌ பார்க்கிறார்கள்‌ 
நாட்டைச்‌ சூறையாடும்‌ 
நாசகார கும்பல்‌ 
கல்விக்கூடங்கள்‌ 
காவிக்கூடங்களாகும்‌ 
கொடுரம்‌! 

பிஞ்சு இதயங்களில்‌ 
மதமெனும்‌ 
கொடும்நஞ்சு. 

நீதிகூட 

நூலளவில்‌ வேறுபடுகிறது... 
ஒவ்வொரு 
தேர்தலின்போதும்‌ 


www.kaniyam.com 40 FreeTamilEbooks.com 


ஒவ்வொரு விதமாக 
வெடிக்கின்றன 
மதவெடி குண்டுகள்‌. 
மூடரின்‌ சீடர்களால்‌ 
மூர்க்கத்தனமாகக்‌ 
கடைபிடிக்கப்படுகிறது 
அறிவுத்‌ தீண்டாமை! 
இருண்ட காலத்தில்‌ 
இந்தியா! 

இது 

களப்பிரர்‌ காலமல்ல 
கலவரக்காரர்கள்‌ 
காலம்‌. 

அது 

நறுமண மலரே அல்ல; 
நச்சு முள்‌! 

முட்களுடன்‌ 
மோதினால்தானே 


www.kaniyam.com 41 FreeTamilEbooks.com 


முடிவில்‌ 

ரோஜா கிடைக்கும்‌. 
அல்லாஹூ அக்பர்‌ 
பிள்ளையார்‌ சுழி 
போட்டு விட்டது 
பிறகென்ன 
உனக்கும்‌ 


எனக்கும்‌! 


www.kaniyam.com 42 FreeTamilEbooks.com 


10. நரக வாழ்க்கை முடியுமா? 

விடியும்‌ என்று 

நினைத்தவர்கள்‌ 
வாயில்‌ விழுந்தது 
ஒருபிடி கவளமண்‌. 
கங்கையில்‌ பிணம்‌ 
மிதந்தாலென்ன? 
ஆக்ஸிஜன்‌ கிடைக்காமல்‌ 
செத்து மடிந்தாலென்ன? 


காவிப்‌ பூஞ்சை 

மாட்டு மூத்திர நாக்கில்‌ அல்ல 

மதவெறி செறிவூட்டப்பட்ட 

மூளையில்‌ அல்லவா படர்ந்து 
விட்டது... 

நூலிபான்கள்‌ இல்லாத 
இடமேது 

இங்கு! 

கட்டிக்‌ காத்த 


www.kaniyam.com 43 FreeTamilEbooks.com 


பரம்பரை சொத்தை 
விற்று ஏப்பமிடும்‌ 


ஒன்றுக்கும்‌ உதவாத 
ஊதாரிகளால்‌ 


நாசமாகும்‌ நாட்டில்‌ 

நானும்‌ நீயும்‌ 

பிடி மண்ணிற்காகவும்‌ 
சொட்டு தண்ணீருக்காகவும்‌ 
இன்னும்‌ யுத்தம்‌ செய்து 
கொண்டிருக்கிறோம்‌... 
கார்ப்பரேட்டுகளின்‌ கரத்தில்‌ 
ஊனமான 

மானுட நலமற்ற 

காட்டாட்சி! 

சுற்றிலும்‌ நாசகார கும்பல்‌. 
எப்போது வேண்டுமானாலும்‌ 
கொட்டிச்‌ சாகடிக்கும்‌ 


கதண்டுகளின்‌ கெட்டியான 
வலையில்‌ 


www.kaniyam.com 44 FreeTamilEbooks.com 


சபிக்கப்பட்ட மனிதர்கள்‌. 


லையுண்ணும்‌ தாமரையை 
புணணும த 


ஊரே வேடிக்கைப்‌ 
பார்க்கிறது... 

கோமாளி பாதி 

கொடுங்கோலன்‌ மீதியென 

கழியும்‌ பொழுதில்‌ நித்தமும்‌ 

அழியும்‌ மதிப்புமிகு 
பெருவாழ்வு! 

ஒரு நல்ல 

நீடித்த விடியலுக்காக 


நரக வாழ்க்கையில்‌ 
கட்டுண்டுக்‌ கிடக்கும்‌ தோழனே 


நம்மிடம்‌ இழப்பதற்கு இனி 
எதுவுமில்லை! 


அடைவதற்கு 

உன்னதமான ஓர்‌ உலகம்‌ 
இருக்கிறது. 

எழுந்து வா! 


www.kaniyam.com 45 FreeTamilEbooks.com 


11. வெல்ல முடியாதது ஒன்று 
உலகினில்‌ உண்டோ? 


கடக்க முடியாத 

வான்‌ எல்லை ஏது? 

நீந்த முடியாதப்‌ 

பெருங்கடல்‌ பரப்பு ஏது? 
அடைய முடியாத 

சிகரம்‌ ஒன்று இங்குண்டோ? 
சுழன்றடிக்கும்‌ சூறாவளியிலும்‌ 
நெஞ்சுரத்துடன்‌ 

தப்பிப்‌ பிழைத்தவர்‌ உண்டு! 
பெருக்கெடுக்கும்‌ 
எரிமலைக்‌ குழம்புகளால்‌ 
கருகி மடிந்த 

காட்டிலும்‌ துளிர்க்கும்‌ 
மரங்கள்‌. 

கொட்டித்‌ தீர்க்கும்‌ 


www.kaniyam.com 46 FreeTamilEbooks.com 


பெருமழையிலும்‌ 
உயிர்த்திருக்கும்‌ 
சிற்றெறும்பு ஆறுகள்‌. 
பொசுக்கும்‌ வெய்யிலில்‌ 
வாடா இளந்தளிர்‌. 
வெல்ல முடியாத 
படையுண்டோ? 

தீர்க்க முடியாத 
பகையுண்டோ? 
பொங்கி வரும்‌ 

மக்கள்‌ வெள்ளம்‌ 
கொடுங்கோலுக்கா 
அஞ்சும்‌? 

தர்மத்தின்‌ வாழ்வுதனை 
சூதும்‌ சூழ்ச்சியும்‌ 
இன்னும்‌ 

எவ்வளவு நாட்கள்தான்‌ 


கவ்விக்‌ கொண்டிருக்கும்‌?! 


www.kaniyam.com 47 FreeTamilEbooks.com 


மானுட நீதியை 
இன்னும்‌ ௭ 
த்தனைக்‌ காலம்தான்‌ 


_.. மநுநீதி தின்று 
கொண்டிருக்கும்‌? 


கடிகாரத்தின்‌ 
காலடிப்‌ பயணத்தில்‌ 
என்றேனும்‌ 

ஒரு நாள்‌ நிச்சயம்‌ 
மிதிபடும்‌ 
அதிகாரத்தின்‌ திமிர்‌? 
விடியாத இரவென்று 
இங்கு இல்லவேயில்லை. 
அந்தோ! 

ஆடி வருகுது பார்‌ 
நாட்டைச்‌ சீரழித்த 
நாட்டுமக்கள்‌ 
வாழ்வைச்‌ சாகடித்த 
பொல்லாத 


www.kaniyam.com 48 FreeTamilEbooks.com 


மதம்‌ பிடித்த யானை! 
அதோ! 

ஆர்ப்பரித்துத்‌ 

துள்ளி வருகுது பார்‌! 
வாழ வக்கற்றுப்போன 
அணையா நெருப்புடன்‌ 
அக்கினிக்‌ குஞ்சுகளின்‌ 
படையணி. 

வெறும்‌ நான்கு 


மலைவிழுங்கிய 
களவாணிகள்‌ 


நம்‌ ஆதி நிலத்தையும்‌ 
அனைவருக்குமான 
பொதுச்‌ சொத்துக்களையும்‌ 
மலிவு விலைக்கு 

விற்பதும்‌ வாங்குவதும்‌ 
ஏய்ப்பதும்‌ 

ஏப்பம்‌ விடுவதுமாக 
இருக்க... 


www.kaniyam.com 49 FreeTamilEbooks.com 


பொய்யான 
போலியான 
நாட்டுப்பற்றை 
அவர்களின்‌ 

நாசகார கும்பலொன்று 
ஏவிவிடும்‌ 

மலிவான 
வெறுப்பரசியலின்‌ 
கொடும்சுழலில்‌ 
அப்பாவிகள்‌ உழல... 
பிளவுகளில்‌ விழும்‌ 
எழவுகள்‌. 

ராமராஜ்ஜிய சிதையில்‌ 
எரிவது சீதை மட்டுமல்ல... 
சாமானிய மக்களின்‌ 
நல்வாழ்வும்‌ 
நம்பிக்கைகளும்தான்‌! 


www.kaniyam.com 50 FreeTamilEbooks.com 


ஊதி ஊதி 

உப்பியிருப்பது 

உடைபடா பாறையென்று 

நீங்கள்‌ 

இன்னும்‌ எத்தனைக்‌ காலம்‌ 

நம்பி நடுங்கிக்‌ 
கொண்டிருப்பீர்கள்‌? 


உறுதியாக உரத்துச்‌ 
சொல்வேன்‌! 


அதுவோ 

வர்ணம்‌ பூசப்பட்ட 
வெற்று பலூன்‌ தான்‌! 
அதற்கு குத்தூசி எதற்கு? 
குண்டூசியே போதும்‌! 
எழு. 

வெல்ல முடியாததென்று 
உலகினில்‌ ஒன்று 
இல்லவேயில்லை 


புரிந்து கொள்‌ தோழனே! 


www.kaniyam.com 51  FreeTamilEbooks.com 


12. பல்லக்கிற்கு நீயே பாடை 
கட்டு! 


சாமியைச்‌ 

சுமப்பதே பாவம்‌ 
ஆசாமிகளைச்‌ சுமத்தல்‌ 
பெரும்‌ பாவம்‌ 

யாரோ ஒருவருக்கு 
எப்போதும்‌ 

தேவையாய்‌ இருக்கிறது 
பல்லக்கில்‌ 

இருத்தலும்‌ சுமத்தலும்‌! 
எல்லாமும்‌ மாறிவிட்டது. 
அடியார்‌ யாரும்‌ 


பிச்சையெடுத்து 
உண்பதில்லை. 


நடந்து சென்ற காலடியில்‌ 
மிதிபட்டு செத்துக்‌ கிடந்தது 


www.kaniyam.com 52 FreeTamilEbooks.com 


பிற உயிரினங்களின்‌ மீதான 
பேரன்பு! 

அரசியல்‌ 

சாமியார்களைத்‌ தேடுகிறது 
சாமியார்களோ 

அரசியலை ஆள்கிறார்கள்‌. 
ஆன்மீகம்‌ 

பெரு வணிகமயம்‌ 
ஆகிவிட்டது. 

எல்லோரும்‌ 

காசை கொட்டியழுது 
அமைதி தேடி அலைகிறார்கள்‌. 
பல்லக்கிற்கு 

நான்கு கால்களில்லை 
ஆனால்‌ 

நால்‌ வர்ணமுண்டு. 
சத்திரியனை 

வைசியனை 


www.kaniyam.com 53  FreeTamilEbooks.com 


இழிவல்லவா? 


செயலைச்‌ 


பஞ்சமனை 

சூத்திரனை 

ஒருபோதும்‌ 

அது 

அமர அனுமதிப்பதேயில்லை. 
மனிதரை மனிதர்‌ சுமப்பது 


அறம்‌ போதிக்கும்‌ 

ஆதீனம்‌ 

கற்றுக்‌ கொடுக்கிறது 
அடாவடித்தனம்‌. 
மனிதத்தன்மை அற்ற 


சாட்டை சொடுக்கி 

அடிபணிய வைக்கிறது. 
அடேய்‌! 

ஆதிக்க வெறி பிடித்த 
அறிவீலிகளே! 

நான்கு பேர்‌ தூக்குவதாலேயே 


www.kaniyam.com 54 FreeTamilEbooks.com 


அது பல்லக்கு ஆகிவிடாது. 
பாடையைத்‌ தூக்கிச்‌ சுமக்கவும்‌ 
அதே நான்கு பேர்‌ தான்‌ தேவை. 
உயிருள்ள பிணம்‌ 

பல்லக்கில்‌ போனாலென்ன? 
பாடையில்‌ போனாலென்ன? 


பொதி சுமக்கும்‌ கழுதைகள்‌ 
கூட 


அருகிப்‌ போய்‌ விட்டன. 

பல்லக்கு சுமத்தல்‌ பெரும்‌ 
குற்றம்‌ அன்றோ? 

தூக்கச்‌ சொல்பவனைத்‌ 

தூக்கி எறி! 

பல்லக்கிற்கு நீயே 


பாடை கட்டு. 


www.kaniyam.com 55  FreeTamilEbooks.com 


13. நானும்‌ நீயும்‌! 


நான்‌ பூமி! 
நீயேன்‌ நெகிழி? 
நான்‌ தென்றல்‌! 
நீயேன்‌ புழுக்கம்‌? 
நான்‌ விடியல்‌! 
நீயேன்‌ இருள்‌? 
நான்‌ மரம்‌! 
நீயேன்‌ கோடரி? 
நான்‌ மொழி! 
நீயேன்‌ மெளனம்‌? 
நான்‌ இசை! 
நீயேன்‌ இடி? 
நான்‌ மழை! 
நீயேன்‌ வறட்சி? 
நான்‌ மலர்‌! 


நீயேன்‌ சூறாவளி? 


www.kaniyam.com 56 FreeTamilEbooks.com 


நான்‌ ஒளி! 

நீயேன்‌ பயம்‌? 

நான்‌ வழி! 

நீயேன்‌ நெருஞ்சில்‌? 
நான்‌ ஆழி! 

நீயேன்‌ கழிவு? 
நான்‌ ஆகாயம்‌! 
நீயேன்‌ கருந்துளை? 
நான்‌ விண்மீன்‌! 
நீயேன்‌ எரிகல்‌? 
நான்‌ அருவி! 
நீயேன்‌ புழுதி? 
நான்‌ வானம்பாடி! 
நீயேன்‌ சுருக்குக்கயிறு 
நான்‌ விளைச்சல்‌! 
நீயேன்‌ காட்டுத்தீ? 
நான்‌ பூமாலை! 


நீயேன்‌ மூடமந்தி? 


www.kaniyam.com 57 FreeTamilEbooks.com 


நான்‌ தளிர்‌! 

நீயேன்‌ சுடுவெயில்‌? 
நான்‌ பணம்‌! 
நீயேன்‌ பதுக்கல்‌? 
நான்‌ வெண்புறா! 
நீயேன்‌ பீரங்கி? 
நான்‌ படகு! 

நீயேன்‌ புயல்‌? 

நான்‌ ஏணி! 

நீயேன்‌ கரையான்‌? 
நான்‌ சிற்றுளி! 
நீயேன்‌ சம்மட்டி? 
நான்‌ தங்கம்‌! 
நீயேன்‌ இராஜ திராவகம்‌? 
நான்‌ மகிழ்ச்சி! 
நீயேன்‌ கலவரம்‌? 
நான்‌ திருத்தேர்‌! 
நீயேன்‌ மதயானை? 


www.kaniyam.com 58 FreeTamilEbooks.com 


நான்‌ முத்தமிழ்‌! 
நீயேன்‌ புரியா மந்திரம்‌? 
நான்‌ மெய்‌! 

நீயேன்‌ புரட்டு? 

நான்‌ முன்னத்தி ஏர்‌! 
நீயேன்‌ முட்டுக்கட்டை? 
நான்‌ கூடு! 

நீயேன்‌ நாகம்‌? 

நான்‌ விதை! 

நீயேன்‌ பாறை? 

நான்‌ மனிதன்‌! 
நீயேன்‌ மிருகம்‌? 


www.kaniyam.com 59 FreeTamilEbooks.com 


14. கம்பத்தில்‌ கதறும்‌ கொடி! 


பற்றி எரியும்‌ காடு 
வெந்து தணியா நாடு 
அன்று 

உப்பு வரிக்கு 

திமிறி எழுந்த கூட்டம்‌ 
இன்று 

அரிசி வரிக்கு 

வாய்‌ மூடி அழுகிறது 
நின்றால்‌ வரி 
நடந்தால்‌ வரி 
உண்டால்‌ வரி 
உறங்கினாலும்‌ வரி 
செத்தாலும்‌ வரி 
மூச்சு விட்டாலும்‌ வரி 
மணமானாலும்‌ வரி 


பிணமானாலும்‌ வரி 


www.kaniyam.com 60 FreeTamilEbooks.com 


வாழ வக்கற்றுப்‌ போனாலும்‌ 
வரி கொடுத்துவிட்டு 
செத்துத்‌ தொலை என்கிறது... 
நாட்டை விற்றுத்‌ தின்னும்‌ 
நாசகார அரசு! 

பன்மை 

பூக்கும்‌ மண்ணில்‌ 

ஓர்மை 

அபத்தம்‌ அல்லவா? 
சனாதனத்திற்கு 

சாமரம்‌ வீசி 

மநுவாதத்திற்கு 

சேவகம்‌ செய்து 

தீட்டு அரசியலைத்‌ 

தோளில்‌ சுமந்து 

வெறுப்பை 

விதைக்கும்‌ 

ஒரே அக்கப்போர்‌ 


www.kaniyam.com 61 FreeTamilEbooks.com 


செய்யும்‌ வெறிபிடித்த 
மிருகங்களே! 

ஒரே நாடு 

ஒரே சாதி என்று 

ஓங்கி உரத்து 

கூவ முடியுமா? 

மாற்றானிடம்‌ 

மண்டியிட்டு 

உயிர்‌ பிச்சையுடன்‌ 

பிழைப்பூதியம்‌ பெறுவதல்ல... 

தூக்குக்‌ கயிறானாலும்‌ 

முத்தமிட்டு வீரமரணம்‌ 

அடைவதே உண்மையான 

தேசபக்தி! 

மகாத்மாவைச்‌ 

சுட்டுக்‌ கொன்ற தோட்டாக்கள்‌ 

இப்போது 

அரசியலமைப்பு சட்டத்தைச்‌ 


சுட்டுக்‌ கொண்டிருக்கின்றன... 


www.kaniyam.com 62 FreeTamilEbooks.com 


பிணங்களை 
வைத்துக்கொண்டு 

அரசியல்‌ செய்து வரும்‌ அவலம்‌ 

நீதி நூலளவில்‌ 

என்றாவது 

வேறுபட்டால்‌ பரவாயில்லை 

எப்போதுமா 

வேறுபடும்‌? 

நாடு முழுவதும்‌ 

விதைத்து வளர்க்கப்படும்‌ 

நாக்பூர்‌ நச்சுவிதைகள்‌ 

மணியடித்தல்‌ 

விளக்குப்‌ பிடித்தல்‌ 

கைத்தட்டுதல்‌ 

உருண்டு புரளுதல்‌ 

மூக்குச்‌ சிந்துதல்‌ என 

பொய்யான 


போலியான 


தேசபக்தி 


www.kaniyam.com 63 FreeTamilEbooks.com 


வரிசையில்‌ 

இந்த முறை 

கொடி நடுதல்‌! 

ஒருவழியாகக்‌ 

கொடி போர்த்தி 

மறைக்கப்பட்டுவிட்டது... 

ஊழல்களும்‌ 

ஊதாரித்தனங்களும்‌! 

சாமானியனுக்கு 

எப்போதும்‌ 

விலையில்லாமல்‌ கிடைக்கும்‌ 

விடுதலை நன்னாளில்‌ 

கொஞ்சம்‌ தேசப்பற்றும்‌ 

ஓரிரண்டு ஆரஞ்சு 
மிட்டாய்களும்‌! 

இப்போது 

வயிற்றில்‌ 

ஈரத்துணிக்‌ கட்டிக்கொண்டு 

வரி கட்டி எஞ்சியிருக்கும்‌ 


www.kaniyam.com 64 FreeTamilEbooks.com 


பிடிச்சோற்றுக்கான 

காசு கொடுத்து வாங்கிய 
தேசபக்தி 

விடாப்பிடியாக 

இறுக்கிக்‌ 

கட்டப்பட்ட 

கொடிக்‌ கம்பத்தில்‌ 

விட்டு 

விடுதலையாகிப்‌ பறத்தல்‌ 
வேண்டி 


கதறிக்‌ கொண்டிருக்கிறது!!... 


www.kaniyam.com 65 FreeTamilEbooks.com 


15. இரைகள்‌ 


விஸ்வரூப பிள்ளையார்‌ 
வாங்கி வைக்க 
விடலைப்‌ பிள்ளைகள்‌ 
வீடெங்கும்‌... 
வீதியெங்கும்‌... 
முச்சந்தியெங்கும்‌... 


நெடுஞ்சாலை 
வேகத்தடைகளெங்கும்‌... 


தடாலடித்‌ தண்டல்காரன்களாக 

திடீர்‌ உண்டியல்‌ குலுக்கிக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌... 

வடக்குத்‌ தெரு 

தெற்குத்‌ தெரு 

மேலத்தெரு 

கேடு விளைவிக்கும்‌ 

சீனா களிமண்‌ 


பிள்ளையாரைவிட 


www.kaniyam.com 66 FreeTamilEbooks.com 


ஒரு விரற்கடையாவது 


விஞ்சி இருக்க 
வேண்டுமென்பது 

கீழத்தெரு பசங்களின்‌ பேரவா. 

ஒரு ரசிக 

கொண்டாட்ட மனநிலையில்‌ 

பிள்ளையாருடன்‌ 

நாளும்‌ மற்றுமொரு நாளாக 


ஊதுவத்தி சூடம்‌ மணக்க 

ஊ சொல்றீயா 

ஊஹூ சொல்றீயா 

காதைப்‌ பிளக்க 

முகம்‌ சுளித்து ஏசும்‌ 

அக்கா அம்மா ஆத்தா 
வயதொத்த பெண்களிடையே 
கிராமத்து நாயகர்களாகப்‌ 
பிள்ளையார்‌ குடிலுக்குள்‌ 
பாண்டைகளாகக்‌ கிடந்த 


சிறுசுகளில்‌ 


www.kaniyam.com 67 FreeTamilEbooks.com 


சிலரிடமிருந்து வீசும்‌ 
சரக்கும்‌ சிகரெட்டும்‌ 
கொஞ்சம்‌ கஞ்சாவும்‌! 
கரைபுரண்டு ஓடும்‌ 

ஆற்றில்‌ கரைக்கும்‌ நாளன்று 


ஆட்டம்‌ பாட்டம்‌ 


குதியாட்டத்துடன்‌ 


பிள்ளையார்‌ 


பீர்‌ பாட்டில்‌ துணையோடு 
பீ மூத்திர நெடியோடு 
தெருவில்‌ 

உறைந்து போய்‌ 
உம்மணாம்‌ மூஞ்சியுடன்‌ 


பரிதாப பிள்ளையார்‌! 


கடைசியாக 

ஊரே ஏறி மிதித்ததில்‌ 
மாசுடைத்த மாவுப்‌ 
ஓடும்‌ தண்ணீரோடு 
ஆளவிடுங்கடா சாமியென்று 


www.kaniyam.com 68 FreeTamilEbooks.com 


கும்பியாகிப்‌ போக... 
இன்னும்‌ 

அடங்காத 

கூத்தாட்டு 
வெறியாட்டத்திற்கிடையில்‌ 
அடையாளம்‌ தெரியாத 
வாகனத்தின்‌ வேகப்பசிக்கு 
இரையாகித்‌ தெறித்தான்‌ 
இரத்தமும்‌ சதையுமாக 
ஐந்தாம்‌ வகுப்பு 

அப்பாவி ஹரீஷ்‌! 


www.kaniyam.com 69 FreeTamilEbooks.com 


16. வானுயர்ந்த மண்ணில்‌ 
புதையுண்டூ கிடக்கும்‌ 
பேரோலம்‌ ! 


அவன்‌ ஓர்‌ ஆரிய அடிமை 


ஏகாதிபத்திய ஈரமற்ற 
பேரரசன்‌ 


உழுகுடிகளிடமிருந்து 
அபகரித்து 


சதுர்வேதி மங்கலம்‌ 
பிரம்மதேயம்‌ 
மஹாதானபுரம்‌ 
உருவாக்கிய கயவன்‌ 
சாமானியர்களை 
வரிமேல்‌ வரி விதித்துச்‌ 
சாகடித்தவன்‌ 
ஆரியர்களுக்கு 

வாரிக்‌ கொடுத்த 


www.kaniyam.com 70 FreeTamilEbooks.com 


தான நிலங்களுக்கு 

வரியே விதிக்காதவன்‌ 

வரிகொடா 

உழுகுடிகளின்‌ 

உணவுக்‌ கலயங்களைப்‌ 

படையணி கொண்டு 

உடைத்துப்‌ பட்டினிப்‌ 
போட்டவன்‌ 

உதிரிகளை 

ஒற்றைக்‌ கோவில்‌ நிறுவி 

மதத்தை நிறுவனமாக்கியவன்‌ 

உழுகுடிகளின்‌ விளைச்சலில்‌ 

ஒரு பங்கை வலிந்து பெற்ற 

ஸ்ரீபண்டார கருவூலன்‌ 

ஐநூறுக்கும்‌ மேற்பட்ட 

கோவில்களில்‌ 


ஆரியப்‌ பாம்பை 
நுழையவிட்டவன்‌ 


முப்பது காசு கடனை அடைக்க 


www.kaniyam.com 71  FreeTamilEbooks.com 


வக்கற்ற தாய்‌ 

அங்காடி 

மகள்‌ 

பெரங்காடி 
போன்றோரின்‌ பாதத்தில்‌ 
திருசூலக்‌ குறியிட்டு 
அடிமைப்படுத்தியவன்‌ 
அடிமைப்‌ பெண்டிரை 
தேவரடியாராக நேர்ந்து விட்டு 
சனாதனத்திற்கு 

விருந்து வைத்தவன்‌ 
மநுவின்‌ 

மறுஉருவான 

ஈசான சிவ பண்டிதனின்‌ 
முழு அடிமை 
நால்வருணம்‌ கற்பித்த 
வே(பே)தம்‌ ஓதுவோருக்கு 
அள்ளியள்ளி 


www.kaniyam.com 72  FreeTamilEbooks.com 


மண்‌ 
பொன்‌ கொடையளித்தவன்‌ 


குடவோலை முறை மூலம்‌ 


ஆரியத்திடம்‌ ஒட்டுமொத்த 

அதிகாரத்தையும்‌ அடகு 
வைத்தவன்‌ 

நந்தா நெய்விளக்கு 
கோவில்களில்‌ 

அணையாதிருக்கவும்‌ 

பார்ப்பனீயத்தின்‌ கொழுப்புத்‌ 
தொப்பைப்‌ 

பெருக்கவும்‌ 

சாவா மூவா 

வாழ்மாடு வழங்கி 

இடையர்களின்‌ இரத்தம்‌ 
உறிஞ்சவன்‌ 

ஊருக்கு வெளியே 

புலைச்சேரி உருவாக்கி 

தீட்டு அரசியலை 
முன்மொழிந்தவன்‌ 


www.kaniyam.com 73  FreeTamilEbooks.com 


வளர்த்தவன்‌ 


இழைத்தவன்‌ 


வாழ 


சுரண்டியவன்‌ 


வலங்கை இடங்கை 
சாதிப்‌ பிரிவினைகள்‌ 
விதைத்துப்‌ போற்றி 


வாழும்‌ தமிழ்மொழி 
அநாதையாய்‌ கிடக்க 
சவமொழிக்கு 

வேதபாடசாலை அமைத்தவன்‌ 
மனித விரோத 

மநுநீதிப்படியே அநீதி 


சொந்த தமையனைப்‌ 
படுகொலை புரிந்த 
மாபாவிகளை சுகபோகமாக 


வெறுமனே நாடு கடத்தியவன்‌ 
மாமன்னனுக்கென 

மாவிறை வரிவிதித்து 
பொதுமக்களைச்‌ 


www.kaniyam.com 74 FreeTamilEbooks.com 


பலிசை வட்டி முறையால்‌ 


வணிகர்களை வாட்டி 
வதைத்தவன்‌ 

பல்லாயிரக்கணக்கான 

போர்‌ வீர்களைக்‌ காவு 
கொடுத்து 

சூறையாடி வந்த செல்வங்கள்‌ 

அனைத்தையும்‌ 

ஆரியக்‌ கரையான்களுக்கு 
இரையாக்கியவன்‌ 

இறுதியில்‌ இரையாகிப்‌ 
போனவன்‌ 

இந்த 

ஆரிய பாத 

சேவகன்‌. 


www.kaniyam.com 75  FreeTamilEbooks.com 


17. ஆறாம்‌ விரல்‌ 


ஆறாம்‌ விரல்‌ பீடத்தில்‌ இன்று 
ஆள்காட்டிவிரல்‌ 

மனிதம்‌ தின்னும்‌ 

இருளைக்‌ கூராய்‌ கிழிக்காமல்‌ 
தொட்டுத்‌ தடவிக்‌ கொடுத்தபடி 
நகர்த்தும்‌ பிழைப்பு 


மானுடம்பாடிகள்‌ முழங்கும்‌ 
பாடல்கள்‌ 


பேரிரைச்சலில்‌ மரிக்கின்றன 
பசுமை நிலமெங்கும்‌ 


ஆட்கொல்லிக்‌ காவிப்‌ 
பூஞ்சைகள்‌ 


வில்லென வளைக்கப்படும்‌ 
நீதியிலிருந்து 

அநீதி அம்புகள்‌ 
விளிம்புகளை வீழ்த்திய 
கொக்கரிப்பில்‌ 


www.kaniyam.com 76 FreeTamilEbooks.com 


கூத்தாடும்‌ அவலம்‌ 

எல்லா வீடுகளிலும்‌ 

பற்றியெரிகின்றன 

ஏமாந்த வயிறுகள்‌ 

ஒற்றை அடையாளம்‌ 

ஓங்கி ஓங்கி 
அறையப்பட்டாலும்‌ 

சிலுவை மரத்திலிருந்து 

துளிர்க்கும்‌ பன்மைத்துவ 
உயிர்‌ 

துல்லிய தாக்குதல்‌ 

இந்தமுறை 

அந்நியசக்திகள்‌ மீதல்ல 

மீட்பரைத்‌ தேடியலையும்‌ 

அப்பாவிக்‌ குடிமக்கள்‌ மீது 

நாடே 

கனவு காண்கிறது 

பேரிடரிலிருந்து மீள 

நாசப்படுத்தப்பட்ட 


www.kaniyam.com 77  FreeTamilEbooks.com 


நாழிகையும்‌ 


மருகியபடி 


கந்தலான பூமியில்‌ 
பொத்தலான மழைவானம்‌ 
விசிலடித்தபடி கழியும்‌ 

வெந்து தணியும்‌ 

வாழ்க்கை 

ஒவ்வொரு நாளும்‌ 

ஒவ்வொரு மதிப்புமிகு 


கசக்கி எறியப்படும்‌ 
ஒன்றுமறியாப்‌ பிஞ்சுப்‌ பூக்கள்‌ 
அணு அணுவாய்‌ 

செத்து மடியும்‌ காதல்‌ 
தாமரையில்‌ 

இரு ஒட்டாத நீர்த்‌ துளிகள்‌ 
விலைபோகாத சருகுகள்‌ 


நடைபிணங்களாய்‌ 


ஒதுக்குப்புறங்களில்‌ 


இடம்பெயர்ந்து 


ஈரமற்ற உள்ளங்களால்‌ 


www.kaniyam.com 78 FreeTamilEbooks.com 


உயிர்த்திருக்கும்‌ சாபக்கேடு 
இதுவும்‌ 

கடந்து போகுமென 
உறவற்றுக்‌ கிடந்தாலும்‌ 
புவியீர்ப்பு விசைக்கெதிராய்‌ 
எப்போதும்‌ 

கூவியழைக்கும்‌ 


என்‌ ஆறாவிரல்‌. 


www.kaniyam.com 79 FreeTamilEbooks.com 


18. தேடல்‌ 


சாதித்‌ திமிர்‌ பிடித்தவனும்‌ 

மதவெறி கொண்டவனும்‌ 

இனம்‌ தேடி அலைபவனும்‌ 

மொழி வெறியோடு 
வாழ்பவனும்‌ 

பழமைவாத கருத்தைத்‌ 
திணிப்பவனும்‌ 


திருட்டு பொய்‌ களவு 
செய்பவனும்‌ 


பெண்ணடிமைத்தனம்‌ 
பேசுபவனும்‌ 

கையூட்டு வாங்கி ஊழல்‌ 
புரிபவனும்‌ 

கொலை கொள்ளையில்‌ 
ஈடுபடுபவனும்‌ 

கொள்கை ஏதும்‌ 
இல்லாதவனும்‌ 

சோம்பேறியும்‌ 


www.kaniyam.com 80 FreeTamilEbooks.com 


வெட்டியாய்‌ இருப்பவனும்‌ கூட 
இங்கு நன்றாகவே 

வாழ முடிகிறது... 

மனசாட்சி நிறைந்த 
மனிதனாகத்தான்‌ 

இங்கு 

வாழ முடியவில்லை! 


www.kaniyam.com 81 FreeTamilEbooks.com 


19. அன்புள்ள அம்மாவுக்கு... 


நிற்பாயா? 


சொல்வாயா? 


மனுஷனாக்க 


ஓடி வரும்‌ நிலவே 
எனக்காகக்‌ கொஞ்சம்‌ 


ஒத்தையாக வாழும்‌ அம்மாவை 


நான்‌ கேட்டதாக நீ 


பூனைக்குட்டி போல 
சுற்றிச்சுற்றி வந்து 
தாய்மடிச்சூட்டில்‌ 

மகிழ்ந்து கிடந்த என்னை 
நாலுகாசு ஈட்டி பெரிய 


கடன்பட்டு 


போகச்சொன்னாளே 


வாழ்ந்தவள்‌ 


அன்புஅன்னை 
அரைபட்டினியோடு 


இப்போது 


www.kaniyam.com 82 FreeTamilEbooks.com 


கொலைப்பட்டினியோடு 
கிடப்பாளோ? 


ஒண்டிக்கட்டையாக ஆண்டு 
பல வெந்தவள்‌ 


இன்னும்‌ 
ஒடிசலாகப்‌ பாவப்பட்டு 
போயிருப்பாளோ? 


கலங்க வேண்டாமென்று 


கண்துடைத்துக்‌ கூறு! 


சடுதியில்‌ சில்லென்றாகுமே 

நாளும்‌ அவள்‌ கடக்கும்‌ 
நெருப்பாறு! 

வற்றாத அவளது 
அன்போடையில்‌ 

நித்தமும்‌ தொடரும்‌ மகிழ்வாய்‌ 

என்‌ பயணமே 

இதயத்தில்‌ ஒளிரும்‌ 

நிழலாடும்‌ ஆடியில்‌ 

ஆசைமுகம்‌ வழிநடத்தும்‌ 


கலங்கரை விளக்கமே 


www.kaniyam.com 83 FreeTamilEbooks.com 


அழுவாளே 
தெரியாமல்‌ 


வளர்த்தாளே 


மேய்க்கிறேன்‌ 


பனைக்‌ காத்தாடியில்‌ 

அவள்‌ ஈரத்தலை 

பிரித்துக்‌ காய வைத்தேனே 
ஆக்கு வாங்காதப்‌ 
பம்பரத்தைக்‌ காட்டி 

சிரிக்க வைத்தேனே 

அஞ்சல்‌ பெட்டியென 
கந்தலாகிக்‌ கிழிந்த 
அரைக்கால்‌ சட்டை கண்டு 


அப்பா இல்லாத குறையே 
குட்டி இளவரசனாக என்னை 
கலங்க வேண்டாமென்று 
கண்துடைத்துக்‌ கூறு! 
இளஞ்சூடு பொறுக்காத நான்‌ 


இப்போது 
உச்சிவெய்யிலில்‌ ஒட்டகம்‌ 


www.kaniyam.com 84 FreeTamilEbooks.com 


சட்டென்று மீண்டு வரமுடியாத 
நரகத்தில்‌ 


ஒட்டாத மணலாய்‌ நித்தமும்‌ 
உழன்று தவிக்கிறேன்‌ 


வாரியள்ளித்‌ திணித்த 

வாய்க்‌ கவளச்சோறு ருசி 
இன்னும்‌ மறக்கல 

நாக்கு செத்துப்போக பசியோ 

நச்சரிக்க நீயில்லாம சாப்பிட 

புடிக்கல 

நாதியத்து 

நான்‌ இங்கே 

நீ அங்கேனு வாழுறோம்‌ 

நம்‌ தலையெழுத்தை 

தாறுமாறா கிறுக்கியவனை 

நாளும்‌ வையிறோம்‌ 

நான்‌ ஆசையாசையாய்‌ ௭ 

டுத்துவந்த சேலைமுழுசும்‌ 

கமகமக்கும்‌ உன்‌ வாசம்‌ 


ஆயிரமாயிரம்‌ துன்பங்கள்‌ 


www.kaniyam.com 85 FreeTamilEbooks.com 


சுவாசம்‌ 


தாயே! 


வந்தாலும்‌ அதுதானே 
ஆற்றுப்படுத்திடும்‌ என்‌ 


ஏழை இராஜகுமாரானாய்‌ 
நான்‌ வந்தாலும்‌ 

ஏற்றுக்‌ கொள்வாய்தானே 

என்‌ அம்மா! 

உன்‌ காலடியிலேயே 
என்னுயிர்‌ பிரியவே 

நாளும்‌ தவமிருக்கிறேன்‌ 


www.kaniyam.com 86 FreeTamilEbooks.com 


20. மரணக்குழி 2.0 


அந்த 
மரண ஓலம்‌ 
என்னை 
உறங்க விடவே இல்லை 
கொசுவாய்‌ மொய்த்து 

... குருதி உறிஞ்சிக்‌ 

கொண்டிருந்தது 

குழுமியிருந்த நாசகார கும்பல்‌ 
அடைக்கப்பட்ட மூடியைத்‌ 
திறக்க முயற்சிக்காமல்‌ 
வெறுமனே 
ஊளையிட்டுக்‌ கொண்டிருக்க 


ஏவல்‌ ஓநாய்கள்‌ யாரோ 
ஒருவனைத்‌ 

துரத்தி வெறியுடன்‌ ஓட 

சாணியை மிதித்தபடியே 

வேடிக்கைப்‌ பார்த்து நடந்தது 


www.kaniyam.com 8/7 FreeTamilEbooks.com 


உணர்ச்சியற்ற மொழியில்‌ 
கத்திக்கொண்டே 

ஒரு மந்தைக்‌ கூட்டம்‌ 

தீவு நோக்கி நடப்பவள்‌ 


கடைசிவரை திரும்பிப்‌ 
பார்க்கவேயில்லை 


ன து எல்லோருக்கும்‌ திறக்க ஒரே 
அச்சம்‌! 
அவளோ 
இப்போது யார்‌ கண்களுக்கும்‌ 
புலப்படாத வகையில்‌ 
காணாமல்‌ போயிருந்தாள்‌! 
அபயம்‌ வேண்டி ஒருவரின்‌ 
முனகல்‌ மட்டும்‌ 
உள்ளிருந்து சன்னமாய்‌ 
கேட்டது. 
யாருமற்ற நடுநிசியில்‌ 
எல்லோராலும்‌ கைவிடப்பட்ட 


அந்த மரணக்குழி முன்‌ 


www.kaniyam.com 88 FreeTamilEbooks.com 


இப்போது 


நான்‌... 

தொந்தரவு தாங்க மாட்டாமல்‌ 
ஒருத்தனாக! 

உள்ளே ஒரே கும்மியிருட்டு. 

தொலைவில்‌ 
கண்காணித்தபடி ஓர்‌ ஒளி 

பீதி வியர்வையாய்‌ 
பெருக்கெடுத்து வழிய... 

நன்கு அடைக்கப்பட்ட மூடியை 

மல்லுக்கட்டித்‌ திறக்க 

அந்த மங்கலான 
வெளிச்சத்தில்‌ 

மூர்ச்சையாகி 

துர்நாற்றம்‌ வீச மாண்டுக்‌ 
கிடந்தனர்‌ 


கும்பிட்ட அவதாரங்களும்‌ 


கூடவந்த பரிவாரங்களும்‌! 


www.kaniyam.com 89 FreeTamilEbooks.com 


21. தாயின்றி வேறுண்டோ?... 


அம்மா 
வெறும்‌ சொல்‌ அல்ல... 


ஆன்மாவை உயிர்ப்பிக்கும்‌ 


பேரன்பு! 

அம்மா 

ஓடி வழிந்திடும்‌ சிற்றோடை 

அல்ல... 

உலகை உய்விக்கும்‌ 
வான்மழை! 

அம்மா 

வாடி உதிர்ந்திடும்‌ 
தொட்டிச்செடி அல்ல... 

ஆண்டாண்டாய்‌ அண்டி 
வருவோருக்கெல்லாம்‌ 

அடைக்கலம்‌ தரும்‌ பெரு 
ஆலமரம்‌! 


அம்மா 


அலங்கரிக்கப்பட வேண்டிய 


www.kaniyam.com 90 FreeTamilEbooks.com 


கற்சிலை அல்ல... 


மதிக்கப்பட வேண்டிய 
மானுடம்‌! 

அம்மா 

நினைத்தாலே இனிக்கும்‌ 
கற்கண்டு அல்ல... 

தாகம்‌ தணிக்கும்‌ தித்திக்கும்‌ 
நீர்ச்சுனை! 

அம்மா 

உயிர்க்கோளத்தின்‌ 
சார்பெழுத்து அல்ல... 

உயிரிகளின்‌ தலையாய 

முதலெழுத்து! 

பூவுலகின்‌ அனைத்திற்கும்‌ 
தலையெழுத்து! 

தாயைக்‌ கொண்டாடுவது 
மட்டும்‌ போதாது 


த டுப்ளாத்‌ தாயைப்‌ போல்‌ தாய்மையுடன்‌ 
ருப்போம்‌! 


www.kaniyam.com 91 FreeTamilEbooks.com 


22. எல்லா புகழும்‌ புளுகருக்கே ! 


ஒரு பெரும்‌ நோய்த்தொற்றில்‌ 

உலகமே மருத்துவம்‌ பற்றி 

கரம்‌ பிசைந்து கொண்டு 
சிந்தித்து இருக்க... 

நாங்கள்‌ இங்கே கும்பல்‌ 
கும்பலாகப்‌ 

பிச்சைத்தட்டுகளைக்‌ 
கொண்டு 

மூளையின்றித்‌ 
தட்டிக்கொண்டிருந்தோம்‌! 

ஏதாவதொரு புதிய விடியல்‌ 
பிறக்காதோ என்று 

உலக மருத்துவ சமூகம்‌ ஏங்கிக்‌ 
கொண்டிருந்த போது 

இங்கே நாங்கள்‌ 
கொரோனாவிற்கு 

விளக்குப்‌ பிடித்துக்‌ 
கொண்டிருந்தோம்‌! 


www.kaniyam.com 92 FreeTamilEbooks.com 


குறுகிய காலத்தில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்ட 


தடுப்பூசிகளைக்‌ கொண்டு 
கொத்துக்‌ கொத்தாக மடியும்‌ 


உயிர்களனைத்தையும்‌ 

காப்பாற்ற போராடிக்‌ கொண்டிருக்க... 
ல நாங்கள்‌ கும்பமேளாவில்‌ 

கூத்த்டித்து 

மாட்டு மூத்திரத்தையும்‌ 

துர்நாற்றம்‌ வீசும்‌ 
சாணிக்குளியலையும்‌ 

தேசிய தடுப்பாய்‌ 
தீவிரப்படுத்தினோம்‌! 

உலக மக்கள்‌ அனைவரும்‌ 


நெருப்பாற்றைக்‌ கடந்து நீந்திக்‌ 
கொண்டிருக்க... 


நாங்கள்‌ புண்ணிய நதியில்‌ 
பிணங்களை மிதக்க விட்டு 
கங்கைக்‌ கரை முழுவதும்‌ 


திருட்டுத்தனமாக மனித 
உடல்களை 


www.kaniyam.com 93 FreeTamilEbooks.com 


மறைத்துக்‌ கொண்டிருந்தோம்‌! 

ஒரு ரொட்டித்‌ துண்டுக்காக 

உலக மக்கள்‌ அலைந்து 
திரிந்து கொண்டிருக்க... 

நாங்கள்‌ தெரு நாய்களுக்கு 

மனித மாமிசத்தை 
உணவளித்துக்‌ கொண்டிருந்தோம்‌! 


சொந்த மக்களைக்‌ காக்க 


நீங்கள்‌ போராடிக்‌ 
கொண்டிருந்த போது 
நாங்கள்‌ எங்கள்‌ 
குழந்தைகளுக்குரிய 
உயிர்‌ காக்கும்‌ தடுப்பூசிகள்‌ 
அனைத்தையும்‌ 
கடத்திக்‌ காசு பார்த்துக்‌ 
கொண்டிருந்தோம்‌! 


ஆக்ஸிஜன்‌ இல்லாவிட்டால்‌ 
என்ன? 


எங்களிடம்‌ 8000 கோடி 
சிலையிருக்கே! 


படுக்கைகள்‌ இல்லாவிட்டால்‌ 


www.kaniyam.com 94 FreeTamilEbooks.com 


என்ன? 


13000 கோடி மோடி மஹால்‌ 


இருக்கே! 
நல்ல தரமான 
மருத்துவமனைகள்‌ 
எதற்கு எங்களுக்கு? 
இதயத்‌ துடிப்பு இல்லாத 


56 இஞ்ச்‌ விரிந்த மகான்‌ 
இருக்கிறாரே! 


www.kaniyam.com 95  FreeTamilEbooks.com 


23. என்‌ நினைப்பில்‌ 
மண்ணையள்ளிப்‌ 
போட்டவர்கள்‌ ! 


அவர்கள்‌ 

அறிவுப்‌ படைத்தவர்கள்‌ 
என்று எண்ணியிருந்தேன்‌... 
பிறகு தான்‌ தெரிந்தது 


அவர்களுக்கு மூளையே 
இல்லை என்பது! 


அவர்கள்‌ 

கருணை மிக்கவர்கள்‌ 

என்று நம்பியிருந்தேன்‌... 

பின்னர்‌ தான்‌ புரிந்தது 

அவர்களுக்கு இதயமே 
இல்லை என்பது! 

அவர்கள்‌ 


தாவர உண்ணிகள்‌ 


www.kaniyam.com 96 FreeTamilEbooks.com 


என்று பெருமிதம்‌ 
கொண்டிருந்தேன்‌... 

பிறகு தான்‌ உறைத்தது 

அவர்கள்‌ மனித உண்ணிகள்‌ 
என்பது! 


அவர்கள்‌ 
உண்மையை மட்டும்‌ 


உச்சாடனம்‌ செய்பவர்கள்‌ 


என நினைத்திருந்தேன்‌... 

பின்னர்‌ தான்‌ விளங்கியது 

அவர்கள்‌ பொய்களைப்‌ 
பிரசவிப்பவர்கள்‌ என்பது! 

அவர்கள்‌ 

நாட்டுக்காக உழைத்த 
நல்லோர்‌ 

எனப்‌ பெருமை பேசிக்‌ 
கொண்டிருந்தேன்‌... 

சாயம்‌ வெளுக்கத்‌ 
தொடங்கியது 

அவர்கள்‌ 


www.kaniyam.com 97 FreeTamilEbooks.com 


நாட்டைக்‌ கூறு போடும்‌ 
நல்ல வியாபாரிகள்‌ என்பது! 
அவர்கள்‌ 
அமைதியானவர்கள்‌ 


என்று ஆனந்தம்‌ 
கொண்டிருந்தேன்‌... 


தவறு மெல்ல புரிந்தது 
அவர்கள்‌ 


அணுகுண்டு வைத்துப்‌ 
பிளப்பவர்கள்‌ என்பது! 


அவர்கள்‌ 
யோக்கியமானவர்கள்‌ என்று 
வாய்‌ பிளந்திருந்தேன்‌... 
இடியே விழுந்தது 

அவர்கள்‌ 


எந்த அயோக்கியத்தனத்தையும்‌ 
செய்ய 


அஞ்சாதவர்கள்‌ என்பது! 


அவர்கள்‌ 


www.kaniyam.com 98 FreeTamilEbooks.com 


கடவுளுக்கு நிகரானவர்கள்‌ 
என்று மதித்திருந்தேன்‌... 
ஏமாற்றமே மிஞ்சியது 
அவர்கள்‌ 

மதவெறி பிடித்த 

கொடூர மிருகங்கள்‌ என்பது! 


www.kaniyam.com 99 FreeTamilEbooks.com 


24. வெறுப்பு அரசியலை 
வீழ்த்துவோம்‌ ! 


அஃதொரு 

பயங்கரமான இயந்திரம்‌ 

மசூதிகளை இடித்துத்‌ தள்ளும்‌! 

மதரஸாக்களை நொறுக்கித்‌ 
தள்ளும்‌! 

வெறுப்பு அரசியலை 

வீதியெங்கும்‌ விதைத்துச்‌ 
செல்லும்‌! 

டிரோன்கள்‌ மூலம்‌ பெல்லட்‌ 
குண்டுகளால்‌ 


விவசாயிகளின்‌ உயிரைக்‌ 
கொடூரமாகப்‌ பறிக்கப்‌ பார்க்கும்‌! 


கடவுளின்‌ பிள்ளைகளிடம்‌ கூட 


இரக்கமின்றி கடவுள்‌ பெயரால்‌ 
சூடு வைக்கும்‌! 
வழியெங்கும்‌ கோர ஆணிகள்‌ 
நட்டு 


www.kaniyam.com 100 FreeTamilEbooks.com 


சொந்த நாட்டு மக்களின்‌ 


நம்பிக்கை கிழிக்கும்‌! 


இருப்பதை இடித்து 
இல்லாததை எழுப்பி 
மக்களைக்‌ கூறு போடும்‌! 


சாமானியர்களை வரிகளால்‌ 


கசக்கிப்‌ பிழியும்‌! 
பெருவணிக முதலாளிகளிடம்‌ 
பல்லை இளித்துக்‌ கொண்டு 
நாட்டை வெட்கமே இல்லாமல்‌ 
அடிமாட்டு விலைக்கு விற்கும்‌! 
தேசபக்தி அற்ற 
தேசிய புளுகர்கள்‌ 
அள்ளி விடும்‌ 
போதைவெறியூட்டும்‌ 
பொய்களால்‌ நாட்டை 
நாசமாக்கும்‌! 
அஃதொரு 


பயங்கரமான இயந்திரம்‌ 


www.kaniyam.com 101 FreeTamilEbooks.com 


நாற்று நட வரவில்லை! 


நூல்‌ நூற்க வரவில்லை! 

வீடு கட்ட வரவில்லை! 

அட! 

கழிவறை எழுப்ப கூட 
வரவில்லை! 

குப்பையை அள்ள வரவில்லை! 

கூளத்தை மறைக்க 
வரவில்லை! 


பள்ளத்தை நிரப்ப வரவில்லை! 
அட! 

குழிப்‌ பறித்து 

விதைநட கூடவரவில்லை! 
மாநிலங்களை 

மண்டியிடச்‌ செய்யவும்‌ 
மானுடத்தை 

வேருடன்‌ பிடுங்கிப்‌ போடவும்‌ 
பாரதத்தாய்க்கு 

நிரந்தர சமாதி கட்டவும்‌ 


www.kaniyam.com 102 FreeTamilEbooks.com 


அந்தோ! 

ஆர்ப்பரித்துத்‌ திமிருடன்‌ 
படையெடுத்து 

நம்மை நோக்கி வருகின்றன... 


நாம்‌ என்ன செய்யப்‌ 
போகின்றோம்‌? 


www.kaniyam.com 103 FreeTamilEbooks.com 


25. எங்களிடம்‌ இவை மட்டுமே 
இருக்கின்றன !... 


எங்களிடம்‌ 

கரும்பலகை மட்டுமே 
இருக்கிறது 

அதில்‌ 

இருளைப்‌ போக்கிக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌! 


எங்களிடம்‌ 
சாக்கட்டி மட்டுமே இருக்கிறது 
அதில்‌ 


சிறந்ததை எழுதிக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌! 


எங்களிடம்‌ 

அழிப்பான்‌ மட்டுமே 
இருக்கிறது 

அதில்‌ 


www.kaniyam.com 104 FreeTamilEbooks.com 


அறியாமையை ஒழித்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌! 


எங்களிடம்‌ 

பாடப்‌ புத்தகம்‌ மட்டுமே 
இருக்கிறது 

அதில்‌ 


புரியாததைப்‌ புரியவைத்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌! 


எங்களிடம்‌ 

குறிப்பேடு மட்டுமே 
இருக்கிறது 

அதில்‌ 


குறித்து வைக்க அறிவுறுத்திக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌! 


எங்களிடம்‌ 

எழுதுகோல்‌ மட்டுமே 
இருக்கிறது 

அதில்‌ 


லரது  தலையெழுத்தைத்‌ 
திருத்திக்‌ கொண்டிருக்கிறோம்‌ 


எங்களிடம்‌ 


www.kaniyam.com 105 FreeTamilEbooks.com 


அளவுகோல்‌ மட்டுமே 
இருக்கிறது 

அதில்‌ 

கல்லாமையையின்‌ அளவைக்‌ 
குறைத்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌! 


எங்களிடம்‌ 
வரைபடம்‌ மட்டுமே இருக்கிறது 
அதில்‌ 


புதிய பாதையில்‌ பயணிக்க 
வழிகாட்டிக்‌ கொண்டிருக்கிறோம்‌! 


எங்களிடம்‌ 

கணிதக்‌ கருவிகள்‌ மட்டுமே 
இருக்கிறது 

அதில்‌ 

நல்ல மனிதனாக 
வடிவமைத்துக்‌ கொள்ள உதவிக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌! 

எங்களிடம்‌ 

மடிக்கணினி மட்டுமே 
இருக்கிறது 

அதில்‌ 


www.kaniyam.com 106 FreeTamilEbooks.com 


தொழில்நுட்ப அறிவைப்‌ 
புகட்டிக்‌ கொண்டிருக்கிறோம்‌! 


எங்களிடம்‌ 

நீங்கள்‌ நினைப்பது போல்‌ 

ஊதுகுழலோ... 

சிங்கியோ... 

சேகண்டியோ... 

டொய்ங்‌ டொய்ங்‌ மணியோ... 

கைகால்‌ அமுக்கித்‌ 
தேய்த்துவிடும்‌ 

உயவு எண்ணெயோ... 

வெறுமனே 

போற்றிப்‌ புகழ்பாடும்‌ 

விலைபோன 

கவிதைகளோ... 

பாடல்களோ... 

தலையாட்டிப்‌ பொம்மைகளோ 

அல்லது 

உங்கள்‌ 


www.kaniyam.com 107 FreeTamilEbooks.com 


முதுகு சொரிந்து விடும்‌ 
சுரணையற்ற சீப்புகளோ... 
இவை 

எதுவும்‌ 

எம்மிடம்‌ 

இல்லவே 

இல்லை! 

நினைவில்‌ 


கொள்ளுங்கள்‌! 


www.kaniyam.com 108 FreeTamilEbooks.com 


26. எனக்காக யாரும்‌ 
பேசவில்லை ! 


முதலில்‌ 
அவர்கள்‌ 
தொகுப்பூதியத்தில்‌ 


இடைநிலை பட்டதாரி 
ஆசிரியர்களை 


தினக்கூலியாக நியமித்ததை 
எதிர்க்க அழைத்தார்கள்‌. 
நான்‌ 

தொகுப்பூதியவாதி அல்லன்‌; 
அதனால்‌ நான்‌ பேசவில்லை! 
பின்பு 

புதிய ஓய்வூதியத்‌ திட்டத்தில்‌ 
பணிநியமனம்‌ செய்ததைக்‌ 
கண்டித்துக்‌ கூப்பிட்டார்கள்‌. 


நான 


www.kaniyam.com 109 FreeTamilEbooks.com 


புதிய ஓய்வூதியவாதி அல்லன்‌; 

அதனால்‌ நான்‌ பேசவில்லை! 

பிறகு 

தொடக்கப்பள்ளித்‌ 
தலைமையாசிரியர்‌ 

ஊதிய விகிதத்தைக்‌ குறைத்து 

அநீதி இழைத்ததைத்‌ 

தவறென்று முறையிட 

வா என்றார்கள்‌. 

நான்‌ 

தொடக்கப்பள்ளித்‌ 
தலைமையாசிரியர்‌ அல்லன்‌; 


அதனால்‌ நான்‌ பேசவில்லை! 


அதன்‌ பின்‌ 

இடைநிலை ஆசிரியர்‌ 
பணியைக்‌ 

கடைநிலையில்‌ வைத்து 

மிகக்குறைந்த ஊதியம்‌ 
கொடுத்ததைப்‌ 


www.kaniyam.com 110 FreeTamilEbooks.com 


பட்டினிப்‌ போராட்டம்‌ 


கிடந்தாவது 
சாதிக்க வீடு தேடி வந்தார்கள்‌. 
நான்‌ 
கடைநிலை ஊதியம்‌ 


பெறுபவன்‌ அல்லன்‌; 
அதனால்‌ நான்‌ பேசவில்லை! 
பின்னர்‌ 
தகுதித்‌ தேர்வைக்‌ காரணம்‌ 
த காட்டி பதவி உயர்வுக்கு 
யு டுப்‌ 
போட்டதற்கு எதிராகக்‌ 
ர ரத குரல்‌ எழுப்பவும்‌ வருந்தி 
அழைத்தார்கள்‌. 
நான்‌ 
a பதவி உயர்வில்‌ செல்பவன்‌ 
அல்லன்‌; 
அதனால்‌ நான்‌ பேசவில்லை! 
அதன்பிறகு 
மாநில முன்னுரிமை என்று 


www.kaniyam.com 111 FreeTamilEbooks.com 


ஏதேதோ கதை அளந்ததை 

ஏற்க மறுத்து ஆபத்து சூழ 

உள்ளதென்று 
அச்சுறுத்தினார்கள்‌. 

நான்‌ 


மாநில முன்னுரிமையால்‌ 
பலனடைபவன்‌ அல்லன்‌; 


அதனால்‌ நான்‌ பேசவில்லை! 

இறுதியாக 

அவர்கள்‌ 

இரும்புக்கரம்‌ கொண்டு 

இந்தமுறை 

என்‌ குரல்வளை நெரிக்க 

பெரும்‌ படையெடுத்து 
வந்தார்கள்‌. 

இப்பொழுது 

எனக்காக 

யாருமே 

பேசவில்லை! 


www.kaniyam.com 112 FreeTamilEbooks.com 


27. களம்‌ நோக்கி நாங்கள்‌ ! 


பேரன்புக்குரிய 


எமதருமை சகோதர 
சகோதரிகளே! 


நீங்கள்‌ தைரியமாகப்‌ பள்ளி 
செல்லுங்கள்‌! 

உங்களுக்காக 

உங்கள்‌ பறிக்கப்பட்ட 
உரிமைகளுக்காக 


உங்கள்‌ நிகழ்கால எதிர்கால 
கண்ணியமிக்க வாழ்க்கைக்காக 


உங்கள்‌ குடும்பத்தினர்‌ 
நலனுக்காக 

நாங்கள்‌ எப்போதும்‌ 
இருப்போம்‌! 

வகுப்பறையில்‌ நுழைந்ததும்‌ 

நம்‌ பள்ளிப்‌ பிள்ளைகள்‌ 

எங்களை எங்கே என்று 
கேட்டால்‌ 


www.kaniyam.com 113 FreeTamilEbooks.com 


கூறுங்கள்‌! 


என்று! 


அங்கிருக்கும்‌! 


நெஞ்சுயர்த்தி தலைநிமிர்ந்து 


ஒரு குரலற்ற சமுதாயத்தின்‌ 
நீண்ட நெடிய விடியலுக்காகப்‌ 


போர்க்களம்‌ சென்றுள்ளார்கள்‌ 


வேறுவழியின்றி 


உங்கள்‌ உடல்‌ மட்டும்‌ 


உயிரும்‌ உணர்வும்‌ 
நிச்சயம்‌ 

எங்கள்‌ மீதே இருக்கும்‌! 
அந்த ஆன்ம பலம்‌ 
ஒருபோதும்‌ எங்களைக்‌ 
களத்தில்‌ கட்டாயம்‌ 


சோர்வடையாமல்‌ 


வைக்கக்கூடும்‌! 


உருவான 


உயிருள்ள மரத்தை 
உயிரற்ற மரத்திலிருந்து 


www.kaniyam.com 114 FreeTamilEbooks.com 


கோடாரி வெட்டிச்‌ சாய்ப்பது 
போல்‌ 


உங்கள்‌ போராட்ட உணர்வைக்‌ 
வேண்டப்பட்ட கயவர்கள்‌ சிலர்‌ 
வீழ்த்தி விட்டனர்‌. 
இஃது 
ஒரு தற்காலிக பின்னடைவே! 
ஆனாலும்‌ நெஞ்சுரம்‌ 
இழக்காதீர்கள்‌! 
மூடி அடைக்கப்பட்ட கொள்ளி 
மீண்டும்‌ எரியாது 
என்று நினைப்பதற்கில்லை! 
முதுகில்‌ பாய்ச்சும்‌ துரோகமும்‌ 
குழி பறிக்கும்‌ குரோதமும்‌ 
மண்டிய 
நஞ்சுக்காட்டைப்‌ பிடிச்‌ 
சாம்பலாக்க 
ஊசிமுனை கங்கு போதும்‌! 


நீங்கள்‌ 


www.kaniyam.com 115 FreeTamilEbooks.com 


ஒவ்வொருவரும்‌ 


அத்தகையோரே. 

எல்லோருக்குமான 

ஒரு விடியலைக்‌ கொண்டு வர 
பாடுபட்டு 

எந்த மீட்பரும்‌ இல்லாத 

தனிமை இருளுக்குள்‌ 
அல்லவா 


நாம்‌ அகப்பட்டுக்‌ கொண்டோம்‌! 
மாதந்தோறும்‌ 

சுரண்டி வழங்கப்படும்‌ 
கெளரவக்‌ கூலியைத்‌ தவிர 
இனி 

நாம்‌ இழப்பதற்கு 

என்று இங்கு எதுவுமில்லை! 
ஆனால்‌ 

நாம்‌ அடைவதற்கோ 
பழைய ஓய்வூதியம்‌ 
முரண்பாடுகள்‌ அற்ற 


www.kaniyam.com 116 FreeTamilEbooks.com 


நியாயமான ஊதியம்‌ 

ஊதியத்தில்‌ வளரும்‌ ஊக்க 
ஊதியம்‌ 

விடுப்பு எடுக்காது சேர்த்த 

ஒப்படைப்பு ஊதியம்‌ என... 


உயரிய உன்னத இலட்சியம்‌ 
பலவுண்டு! 


வாயார மட்டுமல்லாமல்‌ 


மனதார வாழ்த்தி வழியனுப்பி 
வையுங்கள்‌! 


சென்று வென்று வருகிறோம்‌. 
வறண்டு போனது என்‌ 
வற்றாத நதி 

உலர்ந்து நிற்கிறது என்‌ 
உதிராத பூமரம்‌ 

இருண்டு கிடக்கிறது என்‌ 
இறவாத வானம்‌ 

யாருமற்று இருக்கிறது என்‌ 
உயிர்ப்பான சாலை 


விக்கித்துப்‌ போனது என்‌ 


www.kaniyam.com 117 FreeTamilEbooks.com 


விடாமல்‌ சுழலும்‌ பூமி 
சொற்களற்று போனது என்‌ 
பெய்யெனப்‌ பெய்யும்‌ கவிதை 
திசைகளற்று ஆனது என்‌ 
எண்வழிப்‌ பயணம்‌ 
வெடித்துக்‌ கிடக்கிறது என்‌ 
பசுமை மாறா விளைநிலம்‌ 
சிறகொடிந்து தவிக்கிறது என்‌ 
ஓய்வறியா இதயப்பறவை 
பாதையின்றி நிற்கிறது என்‌ 
விடாப்பிடியான தேடல்‌ 
ஓசையின்றி ஏங்குகிறது என்‌ 
முணுமுணுக்கும்‌ பாடல்‌ 
உறக்கமின்றி இருக்கிறது என்‌ 
இமை திறக்கா விழிகள்‌ 
பசியின்றிக்‌ காய்கிறது என்‌ 


பருக்கையற்ற இரைப்பை 


www.kaniyam.com 118 FreeTamilEbooks.com 


26. கவிதை எமக்கு... 


கவிதை என்பதும்‌ 
பொன்‌ முட்டையிடும்‌ 
வாத்து போன்றதுதான்‌! 
சிலர்‌ 

பொறுமையுடன்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ 

பல மணி நேரம்‌ காத்திருந்து 
பொன்‌ முட்டைகளைப்‌ 
பெறுகின்றனர்‌. 

பலர்‌ 

பதறி 

அவசர கதியில்‌ 
தோண்டித்‌ துருவி 
உயிரை வதைத்து 
அசிங்கங்களையே 


பெறுகின்றனர்‌. 


www.kaniyam.com 119 FreeTamilEbooks.com 


29. கேள்விக்கு என்ன பதில்‌? 


இன்று 
அவர்களுக்காக 
மிகவும்‌ சிரமப்பட்டு 
நாடு முழுவதும்‌ 
குத்திக்‌ கிழிக்கும்‌ 
கோர ஆணிகளை 
விடாமல்‌ 
ர பட்டபா 

கொண்டிருக்கிறீர்களே! 
நாளை 
நீங்கள்‌ 
எதில்‌ 
நடந்து செல்வீர்கள்‌? 


www.kaniyam.com 120 FreeTamilEbooks.com 


30. கொண்டாட்ட கூச்சலில்‌ 
காதுகளைத்‌ 
தொலைத்துவிடாதீர்கள்‌ ! 
இடைவிடாமல்‌ தாக்கும்‌ 


விளம்பரக்‌ 
கொண்டாட்டங்கள்‌... 


வேதனையில்‌ திண்டாட்டத்தில்‌ 


தினந்தோறும்‌ ஆசிரியர்கள்‌! 
விடியலைத்‌ தேடிப்போய்‌ 
_ இருள்‌ கவிந்த 

பாழுங்கிணற்றில்‌ 

மாய்ந்து முனகும்‌ சூரியக்‌ 
குஞ்சுகள்‌! 

காவிக்‌ கல்வியைக்‌ களவாடி 

முழுப்‌ பூசணியை 
சோற்றுக்குள்‌ 

முழுதாய்‌ மறைக்கப்‌ 
பார்க்கிறது... 


www.kaniyam.com 121 FreeTamilEbooks.com 


கழகக்‌ கல்வி! 

ஆசிரியர்‌ மனசைக்‌ கசக்கிப்‌ 
பிழியும்‌ 

அன்பில்லா அரசிடம்‌ 

இறுதியாக 

இன்னும்‌ 

எதைச்‌ சொல்லிப்‌ புலம்புவது? 

உறுதியாக நம்பினோம்‌! 

இப்போது 

மோசம்‌ போய்‌ நிற்கிறோம்‌! 

எதிர்கட்சியாக இருக்கும்‌ போது 

எல்லோரும்‌ அள்ளி அள்ளி 

வரம்‌ கொடுக்கிறார்கள்‌! 

ஆளும்‌ கட்சியாக 

ஆகிவிட்டால்‌ 

அத்தனையும்‌ மறந்துவிட்டு 


கொடிய சாபம்‌ தரத்‌ தொடங்கி 
விடுகிறார்கள்‌!... 


பசித்த மீன்களிடம்‌ 


www.kaniyam.com 122 FreeTamilEbooks.com 


போலி கருணையின்‌ உருவில்‌ 
தூண்டில்‌ முள்ளில்‌ 

துடிக்கும்‌ புழு! 

ஒன்றுபட்ட 

எருதுகளின்‌ கூட்டத்திலிருந்து 
நோஞ்சான்‌ ஒன்றைக்‌ 

கையில்‌ போட்டுக்கொண்டு 
பிரித்தாளும்‌ சூழ்ச்சிக்குத்‌ 
தூபம்‌ போடும்‌ 


குள்ளநரித்தனம்‌! 


இருந்தும்கூட 


பறவைகள்‌ 


நித்தமும்‌ உதிரும்‌ 
சாக்கட்டிச்‌ சாம்பலில்‌ 


புதிய புதிய பீனிக்ஸ்‌ 
புறப்படக்‌ கூடும்‌! 
நவீன 


மனுநீதிச்‌ சோழனின்‌ 
அழைப்பு மணியை 


www.kaniyam.com 123 FreeTamilEbooks.com 


எண்ணிலடங்கா கைகள்‌ 
ஓயாமல்‌ நீதி கேட்டு 


அடித்து அலறிக்‌ 
கொண்டிருக்க... 


ஒரு 
வெற்றுக்‌ கொண்டாட்ட 


கூச்சலில்‌ உங்கள்‌ 


காதுகளை தொலைத்து 
விடாதீர்கள்‌! 

நீங்களும்‌ 

தொலைந்து போய்‌ 
விடாதீர்கள்‌! 

ஏனெனில்‌, 


உங்களை நோக்கி 

மதம்‌ பிடித்த பீடையொன்று 
பிளிறிக்கொண்டு வருகிறது...! 
வேறுவழியின்றி 

எங்கள்‌ கரங்களில்‌ தவழும்‌ 


உங்களுக்கான பூமாலையை 


www.kaniyam.com 124 FreeTamilEbooks.com 


எங்களிடமிருந்து வலிய 

பிடுங்கிப்‌ 
போட்டுக்கொண்டால்‌ 

நாங்கள்‌ 

ஆச்சர்யப்படுவதற்கு 

ஒன்றுமில்லை! 


www.kaniyam.com 125 FreeTamilEbooks.com 


31. நீங்கள்‌ கற்றது இதுதானா? 


அடேய்‌! 
அன்புத்தம்பி! 
உன்‌ புத்தகப்‌ பைக்குள்‌ 
பாடநூலாக எப்படி 
7 சனாதனம்‌ உள்ளே 

நுழைந்தது? 
உன்‌ எழுதுகோல்கள்‌ 
எவ்வாறு மனிதம்‌ பிளக்கும்‌ 
வீச்சரிவாள்கள்‌ ஆயின? 
உன்‌ நீல மை குப்பிகளில்‌ 
சக மனிதனின்‌ குருதியை 
நிரப்பச்‌ சொன்னவன்‌ எவன்‌? 
உன்‌ கூர்தீட்டியில்‌ 
முனை மழுங்கிய 
மூளைக்குப்‌ பதில்‌ 
சாதியைத்‌ தீட்டியது ஏன்‌? 


www.kaniyam.com 126 FreeTamilEbooks.com 


உன்‌ குறிப்பேடுகளில்‌ 

இத்தனை நாள்களாக 

மநுஸ்மிருதியையா 

மனனம்‌ செய்து 

எழுதிக்‌ கொண்டிருந்தாய்‌? 

உன்‌ அழிப்பான்‌ 

சாதியை அழிப்பதற்கு மாறாக 

சமூகநீதியை 

அல்லவா அழித்து விட்டது? 

உன்‌ நேசக்‌ கயிறுகள்‌ 

சக வகுப்புத்‌ தோழனின்‌ 

குரல்வளையையா உயிர்போக 
நெரிக்கும்‌? 

உன்‌ கணக்கு வாய்ப்பாட்டில்‌ 

சமக்குறியைச்‌ சாகடித்த 

அந்தக்‌ கயவன்‌ யார்‌? 

உன்‌ சாப்பாட்டுத்‌ தட்டில்‌ 

அசிங்கத்தைக்‌ கொட்டி 


ஊட்டியது எந்தக்‌ கைகள்‌? 


www.kaniyam.com 127 FreeTamilEbooks.com 


உன்‌ குடிநீர்‌ புட்டிக்குள்‌ 
சாதிவெறி போதையைக்‌ 
கலந்தது யாரோ? 

உன்‌ அளவுகோலில்‌ 
ஏற்றமும்‌ இறக்கமும்‌ 
இருப்பது சரியா? 

உன்‌ வரைபடத்‌ தாளில்‌ 
வன்மப்‌ புள்ளிகளையா 
இப்போதுவரை 


இணைத்துக்‌ 
கொண்டிருந்தாய்‌? 


உன்னை வானவில்‌ 
வரையச்‌ சொன்னதற்கு 
இப்படியா 

கருப்பு மை பூசுவது? 

உன்‌ குறும்பு விளையாட்டில்‌ 


சாதீய வினையையா 
விதைப்பாய்‌? 


நீயும்‌ 


www.kaniyam.com 128 FreeTamilEbooks.com 


வரலாறு 


படைக்க வேண்டும்‌ 
என்று நினைத்தற்கு 
தப்பித்‌ தவறிக்‌ கூட 


யாரும்‌ தொட்டுப்‌ 


பார்க்கக்‌ கூடாத 


கொடூர பாடமாக 


உருமாறியது ஏனோ? 


உன 


சக மனித 


வெறுப்புக்‌ கற்றலில்‌ 


வெந்து சாம்பலானதேடா 


ஒரு பிஞ்சு மானுடம்‌! 


www.kaniyam.com 


129 FreeTamilEbooks.com 


32. பூட்டப்பட வேண்டியவை 


அன்று 

பூட்டிக்‌ கிடந்தவற்றைத்‌ 
திறந்து விட்டோம்‌! 

இன்று 

திறந்து கிடப்பவற்றைப்‌ 
பூட்டிக்‌ கொண்டிருக்கிறோம்‌...! 
சீல்‌ வைக்கும்‌ கரங்கள்‌ 
சீழ்‌ பிடிக்காதோ? 
சமாதான சமாதியில்‌ 
கொட்டமடிக்கும்‌ 
இடைச்சாதி சனாதனம்‌ 
அம்மன்‌ கோவில்களில்‌ 
ஆண்டைகளுக்கு 

என்ன வேலை? 

கடவுள்‌ பாத்திரம்‌ அறிந்து 
ஒருபோதும்‌ 


www.kaniyam.com 130 FreeTamilEbooks.com 


பிச்சை இடுவதில்லை 
அப்படிப்‌ பார்த்தால்‌ 
அது கடவுளே இல்லை! 
ஆலயம்‌ தொழுவது 
ஒரு சாராருக்கு மட்டும்‌ 
எப்படி 

சாலவும்‌ நன்றாகும்‌? 
சாணி மூளையைக்‌ 
கழற்றி எறி! 

சமத்துவ பயிரைத்‌ 
தழைக்கச்‌ செய்‌! 
பூட்டப்பட வேண்டியவை 
கோவில்கள்‌ அல்ல. 
வெற்றுச்‌ 

சாதித்‌ திமிர்கள்‌! 


www.kaniyam.com 131 FreeTamilEbooks.com 


33. வளைந்த செங்கோல்‌ 


எத்தனைக்‌ கனவுகள்‌ 
எத்தனை ஆசைகள்‌ 
எத்தனை ஏக்கங்கள்‌ 
எத்தனை உயிர்கள்‌ 
எத்தனைப்‌ பலிகள்‌ 
எத்தனை வலிகள்‌ 
எத்தனை இழப்புகள்‌ 
ஈடாகுமோ? 
இத்தனைக்‌ கூச்சல்‌ 
இத்தனைக்‌ குழப்பம்‌ 
இத்தனை விளம்பரம்‌ 
இத்தனைக்‌ களேபரம்‌ 
இத்தனைப்‌ படாடோபம்‌ 
இத்தனை ஆடம்பரம்‌ 
இத்தனை அலட்சியம்‌ 


தேரா மன்னா... 


www.kaniyam.com 132 FreeTamilEbooks.com 


நீதி வழுவாச்‌ 
செங்கோல்‌ 
உனக்குக்‌ கேடோ 


சொல்‌? 


www.kaniyam.com 133 FreeTamilEbooks.com 


34. அடி கள்ளி! 


எல்லாவற்றிற்கும்‌ 
சிரித்துக்‌ 
கொள்கிறாய்‌ 
எப்போதும்‌ 
என்னை மட்டும்‌ 
ஏனடி 

சிரித்தே 
கொல்கிறாய்‌? 


www.kaniyam.com 134 FreeTamilEbooks.com 


கணியம்‌ அறக்கட்டளை 


ய 


ஒகணயீட்‌ 
அறக்கட்டளை 


தொலை நோக்கு - Vision 

தமிழ்‌ மொழி மற்றும்‌ இனக்குழுக்கள்‌ 
சார்ந்த மெய்நிகர்வளங்கள்‌, கருவிகள்‌ 
மற்றும்‌ அறிவுத்தொகுதிகள்‌, அனைவருக்கும்‌ 
கட்டற்ற அணுக்கத்தில்‌ கிடைக்கும்‌ சூழலை 
உருவாக்குதல்‌. 

பணி இலக்கு - Mission 

அறிவியல்‌ மற்றும்‌ சமூகப்‌ பொருளாதார 
வளர்ச்சிக்கு ஒப்ப, தமிழ்‌ மொழியின்‌ 
பயன்பாடு வளர்வதை உறுதிப்படுத்துவதும்‌, 


www.kaniyam.com 135 FreeTamilEbooks.com 


அனைத்து அறிவுத்‌ தொகுதிகளும்‌, 
வளங்களும்‌ கட்டற்ற அணுக்கத்தில்‌ 
அனைவருக்கும்‌ கிடைக்கச்செய்தலும்‌. 


எமது பணிகள்‌ 
கணியம்‌ மின்னிதழ்‌ &வாகa௱.c௦௱ 


கணிப்பொறி சார்ந்த கட்டுரைகள்‌, 
காணொளிகள்‌, மின்னூல்களை இங்கு 
வெளியிடுகிறோம்‌. 


கட்டற்ற தமிழ்‌ நூல்கள்‌ FreeTamilEbooks.co 


m 


இங்கு யாவரும்‌ எங்கும்‌ பகிரும்‌ 
வகையில்‌, கிரியேட்டிவ்‌ காமன்ஸ்‌ 
உரிமையில்‌, தமிழ்‌ மின்னூல்களை 
இலவசமாக, அனைத்துக்‌ கருவிகளிலும்‌ 
படிக்கும்‌ வகையில்‌ ஐஸ்‌, mobi, 
AA PDF, 6 inch PDF வடிவங்களில்‌ 
வெளியிடுகிறோம்‌. 


www.kaniyam.com 136 FreeTamilEbooks.com 


* தமிழுக்கான கட்டற்ற மென்பொருட்கள்‌ 
உருவாக்கம்‌ 
* தமிழ்‌ ஒலியோடைகள்‌ உருவாக்கி 
வெளியிடுதல்‌ 
விக்கி மூலத்தில்‌ உள்ள மின்னூல்களை 
பகுதிநேர/முழு நேரப்‌ பணியாளர்கள்‌ 
மூலம்‌ விரைந்து பிழை திருத்துதல்‌ 
*  OpenStreetMap.org ல்‌ உள்ள இடம்‌, தெரு, 
ஊர்‌ பெயர்களை தமிழாக்கம்‌ செய்தல்‌. 
மேற்கண்ட திட்டங்கள்‌, மென்பொருட்களை 
உருவாக்கி செயல்படுத்த உங்கள்‌ 
அனைவரின்‌ ஆதரவும்‌ தேவை. உங்களால்‌ 
எவ்வாறேனும்‌ பங்களிக்க இயலும்‌ எனில்‌ 
உங்கள்‌ விவரங்களை kaniyamfoundation@gmail. 
௦௱ க்கு மின்னஞ்சல்‌ அனுப்புங்கள்‌. 


வெளிப்படைத்தன்மை 


www.kaniyam.com 137 FreeTamilEbooks.com 


கணியம்‌ அறக்கட்டளையின்‌ செயல்கள்‌, 
திட்டங்கள்‌, மென்பொருட்கள்‌ யாவும்‌ 
அனைவருக்கும்‌ பொதுவானதாகவும்‌, 
முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும்‌ 
இருக்கும்‌. https://github.com/Kaniyam 
Foundation/Organization/issues இந்த 
இணைப்பில்‌ செயல்களையும்‌, ஈ (15: 
//github.com/KaniyamFoundation/Organization/wiki 
இந்த இணைப்பில்‌ மாத அறிக்கை, வரவு 
செலவு விவரங்களுடனும்‌ காணலாம்‌. 

கணியம்‌ அறக்கட்டளையில்‌ 
உருவாக்கப்படும்‌ மென்பொருட்கள்‌ 
யாவும்‌ கட்டற்ற மென்பொருட்களாக மூல 
நிரலுடன்‌, GNU GPL, Apache, BSD, MIT, 
Mozilla ஆகிய உரிமைகளில்‌ ஒன்றாக 
வெளியிடப்படும்‌. உருவாக்கப்படும்‌ பிற 
வளங்கள்‌, புகைப்படங்கள்‌, ஒலிக்கோப்புகள்‌, 


காணொளிகள்‌, மின்னூல்கள்‌, கட்டுரைகள்‌ 


www.kaniyam.com 138 FreeTamilEbooks.com 


யாவும்‌ யாவரும்‌ பகிரும்‌, பயன்படுத்தும்‌ 
வகையில்‌ கிரியேட்டிவ்‌ காமன்சு உரிமையில்‌ 
இருக்கும்‌. 
நன்கொடை 
உங்கள்‌ நன்கொடைகள்‌ தமிழுக்கான 
கட்டற்ற வளங்களை உருவாக்கும்‌ 
செயல்களை சிறந்த வகையில்‌ விரைந்து 
செய்ய ஊக்குவிக்கும்‌. 
பின்வரும்‌ வங்கிக்‌ கணக்கில்‌ உங்கள்‌ 
நன்கொடைகளை அனுப்பி, உடனே 
விவரங்களை KkaniyamfoundationegmMail.com 
க்கு மின்னஞ்சல்‌ அனுப்புங்கள்‌. 
Kaniyam Foundation 
Account Number : 606 1010 100 502 79 
Union Bank Of India 


West Tambaram, Chennai 


www.kaniyam.com 139 FreeTamilEbooks.com 


IFSC - UBINO560618 


Account Type : Current Account 


www.kaniyam.com 140 FreeTamilEbooks.com 


